இஸ்ரவேல்‌ - நரலஸ்தீன 
பிரச்சனைகள்‌ 


(பாலஸ்தீனம்‌ யாருக்கு சொந்தம்‌? 
இஸ்ரேலிய, அரேபிய வம்ச வரலாறு 
- ஆதார சான்றுகளுடன்‌) 


ஆசிரியர்‌: 
எஸ்‌.தாயப்பண்‌ 


மூலம்‌: 
திரு. எஸ்‌.டி. அம்புரோஸ்‌ எழுதிய 
‘(இஸ்ரவேல்‌ - பாகம்‌ 4 


நன்கொடை: ரூ.57- 


2 இஸ்ரவேல்‌ - பாலஸ்தீன பிரச்சனைகள்‌ 


இஸ்ரவேல்‌ - பாலஸ்தீன பிரச்சனைகள்‌ - அக்‌. 2015 - 5,000 பிரதிகள்‌ 


பதிப்பாசிரியரின்‌ பிற நூல்கள்‌ 


On Circulation Rs. 


1. என்‌ அழுகையும்‌ ஆனந்தப்‌ புதுவாழ்வும்‌ (தமிழ்‌) 3,40,000 10/- 
2. என்‌ அழுகையும்‌ ஆனந்தப்‌ புதுவாழ்வும்‌ (கன்னடம்‌) 65,000 10/- 
3. என்‌ அழுகையும்‌ ஆனந்தப்‌ புதுவாழ்வும்‌ (மலையாளம்‌) 40,000 10/- 
4. என்‌ அழுகையும்‌ ஆனந்தப்‌ புதுவாழ்வும்‌ (தெலுங்கு) 10,000 10/- 
5. என்‌ அழுகையும்‌ ஆனந்தப்‌ புதுவாழ்வும்‌ (ஹிந்தி) 15,000 10/- 
6. என்‌ அழுகையும்‌ ஆனந்தப்‌ புதுவாழ்வும்‌ (ஒடிசா) 6,000 10/- 
T. My Cry & Joyful Life (English) 75,000 10/- 
8. சித்தர்கள்‌ கண்ட மெய்ப்பொருள்‌ 1,10௦,000 10/- 
9. பாவத்தின்‌ சம்பளம்‌ நரகம்‌ (தமிழ்‌, கன்னடம்‌) 1,20,000 10/- 
10. இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுகிறார்‌ 50,000 10/- 
11. என்‌ ஊழியக்காரனே? 20,000 10/- 
12. இந்தியாவுக்கு இயேசு தேவை, ஏன்‌? 40,000 10/- 
13. சைவமும்‌ வைணவமும்‌ கிறிஸ்தவமே! 40,000 10/- 
14, நீங்களே எனக்கு சாட்சிகள்‌ 20,000 10/- 
15. உண்மையான கடவுள்‌ யார்‌? 25,000 10/- 
16. அற்புத சுகமளிக்கும்‌ வைதீஸ்வரர்‌ இயேசு 20,000 10/- 


17. இந்தியாவில்‌ ஏன்‌ சுவிசேஷம்‌ முழுமையாகப்‌ பரவவில்லை?15,00010/- 
18. கத்தோலிக்கர்களின்‌ கனிவான கவனத்திற்கு (பாகம்‌ 1) 15,000 10/- 
19. கத்தோலிக்கர்களின்‌ கனிவான கவனத்திற்கு (பாகம்‌ 2) 15,000 10/- 


20. நிறைவேறிய தீர்க்கதரிசனங்கள்‌ (பாகம்‌ 1) 20,000 10/- 
21. நிறைவேறிய தீர்க்க தரிசனங்கள்‌ (பாகம்‌ 2) 20,000 10/- 
22. நிறைவேறிய தீர்க்க தரிசனங்கள்‌ (பாகம்‌ 3) 5,000 10/- 


23. கிறிஸ்துவை எதிர்ப்பதின்‌ விளைவு (தமிழ்‌, கன்னடம்‌) 10,000 10/- 
24. திருக்குறள்‌ கூறும்‌ இரட்சிப்பின்‌ நற்செய்தி - டாக்டர்‌ கிறிஸ்டோபர்‌15,000 10/- 
25. இந்தியா ஒரு கிறிஸ்தவ நாடு - டாக்டர்‌ சுந்தர்‌ ஏசுவடியான்‌ 10,000 10/- 


26. பாவப்பரிகாரியின்‌ பங்கமில்லா அங்கங்கள்‌ (பாகம்‌ 1) 5,000 10/- 
27. பாவப்பரிகாரியின்‌ பங்கமில்லா அங்கங்கள்‌ (பாகம்‌ 2) 5,000 10/- 
28. பரலோகம்‌ செல்ல எளிதான வழி (சுவிசேஷத்தை அறிவிக்கும்‌ முறை)5,000 10/- 
29. அரிய வேதம்‌ அறிய வேண்டிய வேதம்‌ 10,000 10/- 
30. இந்திய வேதங்களில்‌ இயேசு கிறிஸ்து (பாகம்‌ 1) 10,000 10/- 
31. இந்திய வேதங்களில்‌ இயேசு கிறிஸ்து (பாகம்‌ 2) 10,000 10/- 
32. விவிலியமும்‌ விஞ்ஞானமும்‌ 10,000 10/- 


33. கிறிஸ்துவத்தைக்‌ குறித்து இந்துக்களின்‌ 

பொதுவான கேள்வியும்‌, அதற்குரிய பதிலும்‌ (பாகம்‌ 1) 10,000 10/- 
34. கிறிஸ்துவத்தைக்‌ குறித்து இந்துக்களின்‌ 

பொதுவான கேள்வியும்‌ அதற்குரிய பதிலும்‌ (பாகம்‌ 2) 10,000 10/- 
35. ஜெகோவா விட்னஸின்‌ உபதேசமும்‌ 

அதற்கு பைபிளின்‌ பதிலும்‌ கேள்வியும்‌ (பாகம்‌ 1) 5,000 10/- 


எஸ்‌. தாயப்பன்‌ 


36. 


37. 


38. 
39. 
40. 
41. 
42. 
43. 
44, 
45. 
46. 
47. 
48. 
49. 
50. 
51. 
52. 
53. 
54. 
55. 
56. 
57. 
58. 
59. 
60. 
61. 
62. 
63. 
64. 
65. 


66. 
67. 


68 


69. 
70. 
71. 
72. 
73. 
14. 


ஜெகோவா விட்னஸின்‌ உபதேசமும்‌ 
அதற்கு பைபிளின்‌ பதிலும்‌ கேள்வியும்‌ (பாகம்‌ 2) 5,000 10/- 
ஜெகோவா விட்னஸின்‌ உபதேசமும்‌ 
அதற்கு பைபிளின்‌ பதிலும்‌ கேள்வியும்‌ (பாகம்‌ 3) 5,000 10/- 
ஜெகோவா சாட்சிக்கு சத்தியத்தை அறிவிப்பது எப்படி (பாகம்‌ 1)5,000 10/- 


ஜெகோவா சாட்சிக்கு சத்தியத்தை அறிவிப்பது எப்படி (பாகம்‌ 2)5,00010/- 


சிலை வணக்கம்‌ சின்னாபின்னப்படுத்தியதே 5,000 10/- 
கிறிஸ்தவர்களை எதிர்ப்பதின்‌ விளைவு 5,000 10/- 
தெய்வீக சுகம்‌ உண்டா?- எபி சுந்தர்ராஜ்‌ 10,000 10/- 
கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகை - சிஸ்டர்‌ மரியா 10,000 10/- 
VCD என்‌ அழுகையும்‌ ஆனந்த புதுவாழ்வும்‌ (தமிழ்‌) 3,60,000 10/- 
VCD என்‌ அழுகையும்‌ ஆனந்த புதுவாழ்வும்‌ (கன்னடம்‌) 60,000 10/- 
VCD என்‌ அழுகையும்‌ ஆனந்த புதுவாழ்வும்‌ (ஹிந்தி) 30,000 10/- 
VCD என்‌ அழுகையும்‌ ஆனந்த புதுவாழ்வும்‌ (மலையாளம்‌)10,000 10/- 
VCD எழுந்து காட்டுவோம்‌ (தமிழ்‌) 20,000 10/- 
VCD முக்திக்கு வழி கிறிஸ்தவமே (தமிழ்‌) 15,000 10/- 
VCD கதாகாலட்சேபம்‌ (தமிழ்‌ 20,000 10/- 
VCD தேசம்‌ சந்திக்கப்படணுமே கர்த்தாவே 10,000 10/- 
தமசோம்‌ ஜோதிர்கமய 5,000 10/ 
வேதமா? விஞ்ஞானமா? - Rev. பால்ராஜ்துரை 5,000 10/- 
மனிதனே நீ யார்‌? - Rev. பால்ராஜ்துரை 5,000 10/- 
சீரழிய சினிமா பாருங்கள்‌ - Rev. பால்ராஜ்துரை 5,000 10/- 
தெய்வத்தை தேடுவோம்‌ வாருங்கள்‌ - Rev. பால்ராஜ்துரை 5,000 10/- 
இந்து மதம்‌, இந்திய மதமா? - உறையூர்‌ வளவன்‌ 5,000 10/- 
ஆரோக்கிய வாழ்வுக்கு ஒரு தெய்வீக அழைப்பு 5,000 10/- 
இராம ஜென்ம பூமி- உறையூர்‌ வளவன்‌ 5,000 5/- 
மதமாற்றமல்ல, மனமாற்றமே தேவை - ஒ. ஸ்டான்லி 5,000 5/- 
மனமாற்றத்தை பெருக்குவது எப்படி? - R5. ஸ்டான்லி 5,000 5/- 
வாழ்க்கையைவளப்படுத்தும்‌ வார்த்தைகள்‌ 5,000 5/- 
நாலு வேதங்களின்‌ நாயகர்‌ இயேசு 10,000 5/- 
ஓர்‌ அவசர அறைகூவல்‌ 10,000 5/- 
கர்நாடகாவிற்காக கதறி அழும்‌ கல்வாரி ஐக்கிய ஜெபக்‌ குழுவும்‌ 
இராணுவ சகோதரர்களும்‌ (தமிழ்‌, கன்னடம்‌) 5,000  5/- 
திரித்துவம்‌ - பாஸ்டர்‌ சாலமோன்‌ ராஜா 5,000 5/- 
இஸ்லாமியர்களின்‌ கேள்விகளுக்குப்‌ பதில்‌ - சாலமோன்‌ ராஜா5,000 5/- 
. இந்திய ஊழிய உயர்வுக்கு ஒரு புதிய பார்வை 5,000 5/- 
ஆனந்த புதுவாழ்வு கண்டேன்‌ 30,000 5/- 
நித்யஜீவன்‌ தரும்‌ நிகரில்லா இயேசு 5/- 
இது உங்கள்‌ உயிர்‌ காக்கும்‌ முயற்சி - சாந்திதேவி 10,000 2.50 
மோட்ச வாழ்வுக்கு வழி - சாந்திதேவி 5,000 2,50 
DVD ஆனந்த புதுவாழ்வு (1வ1ளி॥௱) 2,000 100 
DVD அமாவாசை (வளி) 2,000 100 


4 இஸ்ரவேல்‌ - பாலஸ்தீன பிரச்சனைகள்‌ 


இந்த நூல்‌ மற்றும்‌ விசிடி கிடைக்கும்‌ முகவரி 
எஸ்‌.தாயப்பன்‌ 
12, ஜி.டி.நாயுடு தெரு, பாலாஜி அவென்யூ -1, 
சேலையூர்‌ பேபாஸ்ட்‌, சென்னை - 600 073. 
தொலைபேசி: 044-22234256. மின்னஞ்சல்‌: sakthiprabha@yahoo.com 


நூலை அனுப்ப சில விதிகள்‌: 


ஒவ்வொரு நூலுக்கும்‌, விசிடிக்கும்‌ நன்கொடை ரூ.10/- + தபால்‌ 
செலவு ரூ.1. 14.0., 0.0. அனுப்பி பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. உங்கள்‌ 
முகவரியை ॥.0 பாரத்தின்‌ அடியில்‌ உள்ள தகவல்‌ பகுதியில்‌ வெளிவாக, 
பின்கோடு நம்பருடன்‌ எழுதி அனுப்புங்கள்‌. உங்கள்‌ தொலைபேசி, 
செல்போன்‌ எண்களை கண்டிப்பாக எழுதவும்‌. செக்‌ பெற்றுக்‌ 
கொள்ளப்பட மாட்டாது. 110, DD பெற்றுக்‌ கொண்ட பிறகே நூல்கள்‌ 
அனுப்பி வைக்கப்படும்‌. 

விசிடி அனுப்ப தபால்‌ செலவு மட்டும்‌: கொரியரில்‌ பதிவு பார்சலில்‌ 
அனுப்ப (தமிழ்நாட்டிற்குள்‌) 1 முதல்‌ 15 விசிடி வரை அனுப்ப ரூ.50/-. 
16 முதல்‌ 25 விசிடி அனுப்ப ரூ.60/- 

1௦0 விசிடிக்கு மேல்‌ மற்றும்‌ அதிக புத்தகம்‌ வேண்டுமானால்‌, அவைகள்‌ 
கே.பி.என்‌. பார்சல்‌ சர்வீஸ்‌ மூலம்‌ வெளியூர்களுக்கு அனுப்பி வைக்கப்‌ 
படும்‌. 


“வாழ்க்கையை வளப்படுத்தும்‌ 


வார்த்தைகள்‌” 


கர்த்தர்‌ இந்த அடிமையைக்‌ கொண்டு ஆசிரியராகவும்‌, 
பதிப்பாசிரியராகவும்‌ வெளியிட்ட புத்தகங்கள்‌, விசிடி மற்றும்‌ 
டிவிடிக்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ எதைக்‌ குறித்து எழுதப்பட்டிருக்கிறது 
என்பதை வாசகர்கள்‌ அறிந்து, தேவையான புத்தகம்‌, சீடிக்களைக்‌ 
கேட்டுப்‌ பெற்றுக்‌ கொள்வதற்கு ஏதுவாக, “வாழ்க்கையை 
வளப்படுத்தும்‌ வார்த்தைகள்‌ என்னும்‌ ஒரு நூலும்‌ வெளியிட்டு 
இருக்கிறேன்‌. ஆண்டவருடைய வருகைக்கு நீங்கள்‌ ஆயத்தமாக, 
மற்றவர்களையும்‌ ஆயத்தப்படுத்த, ஆதாயப்படுத்த ஆவிக்குரிய 
புத்தகங்களை தேர்வு செய்ய இந்த நூல்‌ உங்களுக்கு உதவும்‌. 
- எஸ்‌.தாயப்பன்‌ 
நன்கொடை - ரூ.5/- 


எஸ்‌. தாயப்பன்‌ 


க ஒன ஏக 


பொருளடக்கம்‌ 


அரேபியர்‌ யார்‌? 6 
பாலஸ்தீனியர்‌ யார்‌? 11 


ஹமாஸ்‌ தீவிரவாதிகளைப்‌ பற்றிய தீர்க்கதரிசனம்‌ 20 


யாசிர்‌ அராபத்தைப்‌ பற்றிய தீர்க்கதரிசனம்‌ 22 
கட்டுப்படுத்த முடியாத யூதர்‌ 24 
AS 


Aix 


6 இஸ்ரவேல்‌ - பாலஸ்தீன பிரச்சனைகள்‌ 


குற்சமயம்‌ மத்திய கிழக்கு நாடுகளில்‌ இருந்து வரும்‌ 
குழப்பமான சூழ்நிலையின்‌ மத்தியில்‌ இஸ்ரேல்‌ நாடு சுற்றியுள்ள 
அரபு நாடுகளுடன்‌ சமாதான பேச்சு வார்த்தைகள்‌ நடத்திக்‌ 
கொண்டிருக்கும்‌ வேளையில்‌ இந்த அரேபியர்‌ யார்‌, பாலஸ்தீனியர்‌ 
என்று கூறிக்‌ கொள்பவர்கள்‌ யார்‌? யூதர்கள்‌ யார்‌? என்று நாம்‌ 
திட்டவட்டமாக அறிந்து கொள்வது மிக மிக அவசியம்‌. இவைகளை 
அறிந்து கொண்டால்‌ யார்‌ பக்கம்‌ நியாயம்‌ இருக்கிறது என்பதை 
நாம்‌ உணர்ந்து கொள்ள முடியும்‌. 

ஆகவே, முதலாவது, அரேபியர்‌ யார்‌ என்பதை ஆராய்ந்து 
பார்ப்போம்‌. கீழ்க்கண்ட நாடுகளில்‌ குடியிருக்கும்‌ முஸ்லிம்கள்‌ 
தங்களை அரேபியர்கள்‌ என்று கூறிக்‌ கொள்கிறார்கள்‌. 
அரேபிய தீபகற்பத்தில்‌ வாழ்பவர்கள்‌ 

1. இராக்‌ 
சிரியா 
லீபனோன்‌ 
யோர்தான்‌ 
சவுதி அரேபியா 
குவைத்‌ 
கத்தார்‌ 
ஓமன்‌ 


த ம்‌ அட அ தத்‌ இர்‌ ல 


ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்‌ 
யேமன்‌ 


ட 
a 


11. தென்‌ யேமன்‌ (ஏடன்‌) 
12. பஹரீன்‌ 
வட ஆப்பிரிக்காவில்‌ வாழ்பவர்கள்‌ 
13. எகிப்து 
14. லிபியா 


எஸ்‌. தாயப்பன்‌ 7 


15. டுனீஷியா 

16. அல்ஜீரியா 

17. மொராக்கோ 

18. மாரிட்டானியா 

19. சூடான்‌ 

20. சோமாலியா 

21. பாலஸ்தீனியர்‌ நாடற்றவர்களென்று கருதப்பட்டு 

இப்பொழுது ஒரு நாட்டுக்காகப்‌ பேச்சு வார்த்தைகள்‌ 
நடத்துபவர்கள்‌) 

மேலே குறிப்பிட்டிருக்கும்‌ 13 முதல்‌ 19 எண்களில்‌ அடங்கி 
யிருக்கும்‌ ஆப்பிரிக்கா கண்டத்து நாடுகளில்‌ வசிப்பவர்களில்‌ 
பெரும்பாலோர்‌ நோவாவின்‌ மூத்த மகன்‌ காமின்‌ சந்ததியார்‌. 

ஆப்பிரிக்காவில்‌ ஜிபூதி, வடசோமாலியா நாடுகள்‌ அரேபியாவின்‌ 
மிக அருகிலிருப்பவையாகையால்‌ இங்கு வசிக்கும்‌ அரேபியர்‌ 
தென்‌ அரேபியாவிலிருந்து குடிபெயர்ந்து வந்தவர்களென்று 
கருதப்படுகிறது. 

அரேபிய தீபகற்பகத்திலுள்ள அரேபியர்களுடைய பூர்வீகத்‌ 
தைக்‌ கவனிக்கும்போது அவர்கள்‌ நோவாவின்‌ இரண்டாவது 
மகன்‌ சேமுடைய வம்சத்தில்‌ வந்தவர்கள்‌ என்று தெரிகிறது. 

சேமுடைய கொள்ளுப்‌ பேரன்‌ ஏபேர்‌. ஏபேரிலிருந்து தான்‌ 
எபிரேயர்‌ என்ற பிரிவினர்‌ தோன்றினர்‌. ஏபேருக்கு இரண்டு 
குமாரர்‌ இருந்தார்கள்‌. மூத்தவன்‌ பேலேகு, மற்றவன்‌ யொக்தான்‌ 
- (ஆதியாகமம்‌ 10:25). யொக்தானுக்கு 13 குமாரர்‌ பிறந்தனர்‌. 
இவர்களுடைய சந்ததியார்‌ இராக்‌, லீபனோன்‌, சீரியா, கிழக்கு 
அரேபிய வளைகுடா நாடுகளில்‌ குடியேறியிருக்க வேண்டும்‌. 
ஏனென்றால்‌ அப்பிரதேசங்களில்‌ அநேக அரேபியர்‌ தாங்கள்‌ 
யொக்தானுடைய சந்ததியார்‌ என்று கூறிக்‌ கொள்கின்றனர்‌. 

ஏபோரின்‌ மூத்த மகனாகிய பேலேகின்‌ சந்ததியில்‌ வந்தவர்‌ 
ஆபிரகாம்‌. ஆபிரகாமின்‌ மகன்‌ ஈசாக்கு, ஈசாக்குக்கு இரண்டு 
குமாரர்‌ பிறந்தனர்‌. மூத்தவன்‌ ஏசா, இளையவன்‌ யாக்கோபு. 
யாக்கோபுக்கு ஆண்டவர்‌ கொடுத்த மறுபெயர்‌ இஸ்ரவேல்‌ (ஆதி 
32:28). ஆகவே யாக்கோபுடைய வம்சா வழியினர்‌ இஸ்ரவேலர்‌ 
என்று அழைக்கப்பட்டனர்‌. 

ஏசா, தன்‌ சேஷ்ட புத்திர பாகத்தை (முதற்‌ பேரானவனுடைய 
சுதந்திரத்தை இழந்து, கானானியப்‌ பெண்‌ ஆதாளையும்‌, ஏவியப்‌ 
பெண்‌ அகோலிபாமாவையும்‌, இஸ்மவேலின்‌ குமாரத்தியாகிய 


8 இஸ்ரவேல்‌ - பாலஸ்தீன பிரச்சனைகள்‌ 


பஸ்மாத்தையும்‌ விவாகம்‌ பண்ணி, சேயீர்‌ மலைப்பிரதேசத்தில்‌ 
குடியேறினான்‌. - (ஆதியாகமம்‌ 36:2-3). இவர்கள்‌ ஏசாவுக்கு 
ஐந்து ஆண்‌ பிள்ளைகளைப்‌ பெற்றுத்‌ தந்தார்கள்‌. இவர்களின்‌ 
சந்ததியார்‌ பிற்காலத்தில்‌ அரபிய முஸ்லிம்களானார்கள்‌. அவர்கள்‌ 
குடியேறிய பிரதேசம்‌ ஏதோம்‌ நாடு என அழைக்கப்பட்டது. 


ஆபிரகாம்‌ தன்‌ மனைவி சாராளுடைய அடிமைப்‌ பெண்‌ ஆகார்‌ 
மூலம்‌ இஸ்மவேலைப்‌ பெற்றாள்‌. இஸ்மவேல்‌ ஒரு எகிப்தியப்‌ 
பெண்ணை மணந்தான்‌ - (ஆதியாகமம்‌ 21:21). இஸ்மவேலுக்கு 
பன்னிரெண்டு குமாரர்‌ பிறந்தனர்‌ - (ஆதியாகமம்‌ 25:12-18). 
இவர்களும்‌ பிற்காலத்தில்‌ அரேபிய முஸ்லிம்களானார்கள்‌. 
இவர்கள்‌ ஆவிலா துவங்கி சூர்‌ மட்டும்‌ வாசம்‌ பண்ணினார்கள்‌ - 
(ஆதி 25:18). அதாவது சீனாய்‌ தீபகற்பத்தின்‌ வட பகுதியிலிருந்து 
அரேபியா நாட்டின்‌ கிழக்குக்‌ கரை வரைக்கும்‌ பரவியிருந்தார்கள்‌. 
இஸ்மவேலுடைய சந்ததி மிகவும்‌ பெருகப்‌ பண்ணப்படும்‌ 
என்று கர்த்தருடைய தூதனால்‌ ஆகாருக்கு ஆதியாகமம்‌ 16:12 
ஆம்‌ வசனத்திலும்‌, அவனைப்‌ பெரிய ஜாதியாக்குவேன்‌ என்று 
ஆதியாகமம்‌ 21:18 ஆம்‌ வசனத்திலும்‌, கர்த்தர்‌ ஆபிரகாமிடம்‌ 
“இஸ்மவேலை மிகவும்‌ அதிகமாகப்‌ பலுகவும்‌, பெருகவும்‌ 
பண்ணுவேன்‌. அவன்‌ பன்னிரெண்டு பிரபுக்களைப்‌ பெறுவான்‌, 
அவனைப்‌ பெரிய ஜாதியாக்குவேன்‌” என்று ஆதியாகமம்‌ 17:20 
ஆம்‌ வசனத்திலும்‌ கூறி இஸ்ரவேலின்‌ சந்ததியை மிகவும்‌ 
ஆசிர்வதித்தார்‌. 

ஆபிரகாம்‌ கேத்தூராள்‌ என்னும்‌ பெண்ணையும்‌ விவாகம்‌ 
பண்ணியிருந்தார்‌. இவள்‌ ஆபிரகாமுக்கு ஆறு குமாரரைப்‌ பெற்றாள்‌- 
(ஆதி. 25:1-2). ஈசாக்கின்‌ சுதந்திரத்தை நிலைநாட்ட ஆபிரகாம்‌ 
கேத்தூராளுக்கும்‌ அவள்‌ பிள்ளைகளுக்கும்‌ நன்கொடைகளைக்‌ 
கொடுத்து கிழக்கு தேசத்திற்கு (தற்காலத்து யோர்தான்‌ - 
அரேபியா தீபகற்பத்தின்‌ ஒரு பாகம்‌) அனுப்பி விட்டார்‌ - (ஆதி 
25:6). இவர்களும்‌ பிற்காலத்தில்‌ அரேபிய முஸ்லிம்களானார்கள்‌. 
ஆக, தற்காலத்தில்‌ அரேபியர்கள்‌ என்று சொல்லப்படுபவர்கள்‌:- 


1. காமின்‌ சந்ததியாரின்‌ ஒரு பகுதியினர்‌. (ஆதி. 10:6-14) 
2. யொக்தானின்‌ 13 குமாரரின்‌ சந்ததியார்‌ (ஆதி. 10:26-30) 


3. ஆபிரகாமின்‌ சந்ததியாரில்‌ ஏசா மூலம்‌ 5 குமாரரும்‌, 
அவர்கள்‌ சந்ததியில்‌ 14 பிரபுக்களின்‌ வம்சா வழியினரும்‌ 
(ஆதி 35:15-18). 


எஸ்‌. தாயப்பன்‌ 9 


4. ஆபிரகாமுக்கு ஆகாரின்‌ மூலம்‌ பிறந்த இஸ்மவேலின்‌ 
சந்ததியில்‌ 12 பிரபுக்களின்‌ வம்சாவழியினர்‌- (ஆதி 25:13-16). 


5. ஆபிரகாமுக்குக்‌ கேத்தூராள்‌ மூலம்‌ பிறந்த ஆறு ஆண்‌ 
மக்களின்‌ சந்ததியார்‌ - (ஆதி 25:1-4). 

இதற்கு மேலாக ஆபிரகாமுக்கு சாராளின்‌ மூலமாய்ப்‌ பிறந்த 
ஈசாக்கின்‌ மகன்‌ யாக்கோபுக்கு (இஸ்ரவேலுக்கு) 12 புத்திரர்கள்‌. 
அவர்களும்‌ 12 கோத்திரங்களானார்கள்‌. இவர்கள்‌ தான்‌ இஸ்ரவேல்‌ 
(யூத) ஜாதியார்‌. ஆபிரகாமின்‌ சந்ததி மேற்கூறியபடி இருந்தாலும்‌ 
ஈசாக்கின்‌ மூலம்‌ தான்‌ அவன்‌ சந்ததி விளங்கும்‌ என்று ஆண்டவர்‌ 
கூறியிருக்கிறார்‌ - (ஆதி 21:12. 

இப்படியாக, “திரளான ஜாதிகளுக்குத்‌ தகப்பனாவாய்‌” என்று 
ஆண்டவர்‌ ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம்‌ (ஆதி 17:4) 
நிறைவேறியிருக்கிறது. 

அரேபிய மக்களின்‌ மொத்த ஜனத்தொகை, தோராயமாக 
13,50,00,000 (பதின்மூன்று கோடியே ஐம்பது இலட்சம்‌. 
அவர்களுடைய நாடுகளின்‌ மொத்தப்‌ பரப்பளவு தோராயமாக, 
30,00,000 (முப்பது இலட்சம்‌) சதுர மைல்கள்‌. அரேபியர்‌ வசிக்கும்‌ 
நாடுகளெல்லாம்‌ அநேகமாகப்‌ பாலைவனம்‌ நிறைந்த பகுதிகளாக 
இருந்தாலும்‌ உலக நில எண்ணெயில்‌ மூன்றில்‌ இரண்டு பாகம்‌ 
அரபு நாடுகளில்‌ இருக்கிறது. ஆகவே பாலைவனப்‌ பிரதேசங்கள்‌ 
என்று அந்நாடுகளை வர்ணித்தாலும்‌ மிகுதியான நாடுகள்‌ செல்வம்‌ 
கொழிக்கும்‌ நாடுகளாகவே இருக்கின்றன. 

யூத மக்களின்‌ உலக ஜனத்தொகை, தோராயமாக, 1,35,80,000 
(ஒரு கோடியே முப்பத்தெட்டு இலட்சத்து ஐம்பத்தெட்டாயிரம்‌). 

யோசேப்பு மணம்‌ புரிந்தது ஒன்‌ நகரின்‌ ஆசாரியனாகிய 
பேடாத்திப்பிராவின்‌ குமாரத்தியாகிய ஆஸ்தாத்தை அவள்‌ 
மூலமாய்‌ யோசேப்புக்கு மனாசே, எப்பிராயீம்‌ என்ற இரண்டு 
குமாரர்‌ பிறந்தனர்‌. ஆகவே இவர்களிருவரும்‌ பாதி எகிப்தியரே - 
(ஆதியாகமம்‌ 41:45, 50). 

மோசேயின்‌ மனைவியாகிய சிப்போராள்‌ மீதியான்‌ தேசத்து 
ஆசாரியனான ரெகுவேலின்‌ மகள்‌, மீதியானியர்‌ ஆபிரகாமின்‌ 
மறுமனையாட்டியாகிய கேத்தூரானின்‌ சந்ததியார்‌ - (ஆதியாகமம்‌ 
25:4). 

ஆகவே மனாசே, எப்பிராயீம்‌ கோத்திரங்களிலும்‌, மோசேயின்‌ 
சந்ததியிலும்‌ எகிப்தியரின்‌ (அரேபியரின்‌) இரத்தம்‌ கலந்திருக்கிறது. 


10 இஸ்ரவேல்‌ - பாலஸ்தீன பிரச்சனைகள்‌ 


இப்படியாக அரேபியர்‌ ஆபிரகாமின்‌ சந்ததியிலும்‌, யோக்‌ 
தானின்‌ சந்ததியிலும்‌ வந்தவர்களென்றாலும்‌ ஆண்டவரே “என்‌ 
உடன்படிக்கையை அவனுக்கும்‌ (ஈசாக்கும்‌ அவனுக்கு பின்வரும்‌ 
அவன்‌ சந்ததிக்கும்‌ நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன்‌” 
(ஆதி 17:19) என்று கூறிவிட்டார்‌. அதாவது, ஆண்டவர்‌ 
ஆபிரகாமுக்கு, “நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும்‌ உனக்கும்‌ 
உன்‌ சந்ததிக்கும்‌ என்றென்றைக்கும்‌ இருக்கும்படி கொடுப்பேன்‌” 
(ஆதி. 13:15) என்றும்‌, ஈசாக்குக்கும்‌ (ஆதி 26:3), யாக்கோபுக்கும்‌ 
(ஆதி 28:13) இதே வாக்குத்‌ தத்தத்தை உறுதிபடுத்தினார்‌. 

ஆகவே அரேபியர்‌ ஆபிரகாமுடைய அல்லது யோக்தா 
னுடைய வித்து தான்‌ என்றாலும்‌ அவர்கள்‌ கானான்‌ நாட்டை 
சுதந்தரிக்கிறவர்களல்ல, ஆபிரகாமுக்கு சாராளின்‌ மூலமாய்ப்‌ 
பிறந்த ஈசாக்கும்‌, அவன்‌ மகன்‌ யாக்கோபுக்கு உண்டான 
சந்ததியாராகிய இஸ்ரவேலர்‌ யூதர்‌ தான்‌ கானான்‌ நாட்டின்‌ 
நிரந்தர சுதந்திரவாதிகள்‌ என்று ஆண்டவர்‌ திட்டவட்டமாகக்‌ 
கூறியிருக்கிறார்‌. 


௩2] 
ள்‌ 


எஸ்‌. தாயப்பன்‌ 11 


பாலஸ்தீனியர்‌ யார்‌? 


முந்தின அத்தியாயத்தில்‌ அரேபியர்‌ யார்‌ என்ற விபரங்களை 
பார்த்தோம்‌. இந்த அத்தியாயத்தில்‌, இப்பொழுது அதிகமாகப்‌ 
பேசப்பட்டு வரும்‌ பாலஸ்தீனியர்‌ யார்‌ என்பதைக்‌ கொஞ்சம்‌ 
விவரமாகப்‌ பார்ப்போம்‌. 

பத்திரிகைகளில்‌ அநேகமாகத்‌ தினந்தோறும்‌ பாலஸ்தீனில்‌ 
அரபுக்களைப்‌ பற்றியும்‌ யூதரைப்‌ பற்றியும்‌ செய்திகள்‌ வந்து 
கொண்டிருக்கின்றன . இஸ்ரேல்‌ நாடு பாலஸ்தீனிய அரபுக்களுடைய 
நாட்டை ஆக்கிரமித்துப்‌ பிடித்துக்‌ கொண்டதாகவும்‌, சட்ட 
விரோதமாக யூத குடியிருப்புக்களை பாலஸ்தீனியரின்‌ பிரதேசத்தில்‌ 
அமைத்திருப்பதாகவும்‌, அதன்‌ மூலம்‌ பாலஸ்தீனிய அரபுக்களுடைய 
நாட்டை யூதர்கள்‌ அபகரித்துக்‌ கொண்டதாகவும்‌ பத்திரிகைகளில்‌ 
ஒரு படம்‌ காட்டப்படுகிறது. 

பரிசுத்த வேதாகமத்தைப்‌ பார்த்தால்‌ சர்வ வல்லமையுள்ள 
ஆண்டவர்‌, ஆபிரகாமுக்கு அநேக குமாரர்கள்‌ இருந்தாலும்‌ 
(அரேபியர்‌ யார்‌ என்ற அத்தியாயத்தில்‌ இது தெளிவாகக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது) அவனுக்கு வாக்குத்‌ தத்தம்‌ 
பண்ணிய பூமி முழுவதையும்‌ (ஆதியாகமம்‌ 13:14-17, 15:18-21) 
ஆபிரகாமின்‌ மனைவி சாராளின்‌ மூலம்‌ பிறக்கும்‌ ஈசாக்குக்கும்‌ 
அவனுடைய சந்ததிக்கும்‌ மட்டும்‌ கொடுப்பேன்‌ என்று வாக்குப்‌ 
பண்ணினார்‌. (ஆதி 17:19) - “அப்பொழுது தேவன்‌ உன்‌ 
மனைவியாகிய சாராள்‌ நிச்சயமாய்‌ உனக்கு ஒரு குமாரனைப்‌ 
பெறுவாள்‌, அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என்‌ 
உடன்படிக்கையை அவனுக்கும்‌ அவனுக்குப்‌ பின்வரும்‌ அவன்‌ 
சந்ததிக்கும்‌ நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன்‌” என்றார்‌. 
ஆகவே கர்த்தர்‌ ஆபிரகாம்‌, ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின்‌ 
சந்ததியாருக்குத்தான்‌ கானான்‌ தேசத்தைச்‌ சுதந்திரமாகக்‌ 
கொடுப்பேன்‌ என்று வாக்குப்‌ பண்ணினார்‌. 

பரிசுத்த வேதாகமத்தை நம்பும்‌ கிறிஸ்தவர்களுக்குச்‌ சரி, 
மற்றவர்கள்‌ இக்கூற்றை ஏற்றுக்‌ கொள்வார்களா? அப்படியென்றால்‌ 
நாம்‌ சற்று உலக சரித்திரத்தைக்‌ கவனிப்போம்‌. 


யோசுவாவின்‌ காலத்தில்‌ (கி.மு1450 ஆம்‌ ஆண்டு வாக்கில்‌, - 
அதாவது இன்றிலிருந்து 3450 ஆண்டுகளுக்கு முன்‌) இஸ்ரவேல்‌ 


12 இஸ்ரவேல்‌ - பாலஸ்தீன பிரச்சனைகள்‌ 


ஜனங்கள்‌ இப்பொழுதுள்ள இஸ்ரேல்‌, மேற்குக்‌ கரை, காசா 
பகுதி யோர்தான்‌ நாட்டின்‌ பெரும்‌ பகுதி முதலிய நிலப்பரப்பில்‌ 
குடியேறினார்கள்‌. இதற்கு 2000 ஆண்டுகளுக்குப்‌ பின்தான்‌ (கி.பி. 
700க்குப்‌ பின்னர்‌) அரேபிய முஸ்லிம்கள்‌ என்ற ஒரு இனத்தவரே 
தோன்றினர்‌. இஸ்ரவேலர்‌ இப்பகுதியில்‌ குடியேறிய பொழுது 
அல்லது அதற்குக்‌ கொஞ்சம்‌ பின்னர்‌ கப்தோரிலிருந்து (சுப்தோர்‌ 
தற்கால கிரேத்தா தீவு என்று கருதப்படுகிறது). பெலிஸ்தியர்‌ 
என்ற ஜாதியார்‌ காசா கரையோரம்‌ வந்து குடியேறினர்‌. 
நியாயாதிபதிகள்‌, சவுல்‌, தாவீது, சாலொமோன்‌ முதலியவர்களின்‌ 
காலத்தில்‌ பெலிஸ்தியருக்கும்‌, இஸ்ரவேலருக்கும்‌ ஒயாத சண்டை 
நடந்து கொண்டிருந்தது. பல தீர்க்கர்கள்‌ மூலமாக ஆண்டவர்‌ 
முன்னறிவித்தபடி பெலிஸ்தியர்‌ கி.பி. 1270 ஆம்‌ ஆண்டிலேயே 
முழுவதும்‌ அழிந்து போயினர்‌. அதன்பின்‌ ஒரு பெலிஸ்தியன்‌ கூட 
உலகில்‌ இல்லை என்று கண்டுபிடிக்கப்பட்டி ருக்கிறது. 


மகா அலெக்சாண்டர்‌ கானான்‌ நாட்டைப்‌ படையெடுத்து 
ஜெயித்தபொழுது அப்பிரதேசத்திற்கு பெலிஸ்தரின்‌ பெயரில்‌ 
பிலிஸ்தியா (Phiisரia) என்று மறு பெயரிட்டான்‌. ரோமர்‌ இப்பகுதியைப்‌ 
பிடித்து அரசாண்ட காலத்தில்‌ இதற்கு பாலஸ்தீனா (Polestina) 
என்று பெயரிட்டனர்‌. ஏனென்றால்‌ யூதர்‌ ரோமருடைய ஆட்சியை 
எதிர்த்துக்‌ கொண்டிருந்தபடியால்‌ யூதர்களுக்கு எதிரிகளான 
பெலிஸ்தரின்‌ பெயரில்‌ பாலஸ்தீனா என்று பெயரிட்டனர்‌. முஸ்லீம்‌ 
அரபுக்கள்‌ இப்பகுதியை ஜெயித்த பொழுதே, அதாவது கி.பி. 
6 அல்லது 7 ஆம்‌ நூற்றாண்டிலேயே பாலஸ்தீனியர்‌ அல்லது 
பெலிஸ்தியர்‌ என்ற ஜாதியார்‌ அப்பிரதேசத்தில்‌ இல்லை. 


இன்றைக்கு 50 அல்லது 60 ஆண்டுகளுக்கு முன்னர்‌ 
பாலஸ்தீனியர்‌ என்றால்‌, அவ்வார்த்தை யூதரைக்‌ குறிப்பதாயிருந்தது. 
இப்பொழுது உள்ள “எருசலேம்‌ போஸ்ட்‌” (76 J௦uாalism Post) என்ற 
யூத தினசரி இதழ்‌ 60 ஆண்டுகளுக்கு முன்னர்‌ “பாலஸ்தீனா 
போஸ்ட்‌” (The Palastina Post) என்ற பெயரில்‌ வெளிவந்து 
கொண்டிருந்தது. யூத மருத்துவமனைகள்‌, இதர அலுவலகங்கள்‌, 
தொழில்‌ கூடங்களெல்லாம்‌ “பாலஸ்தீன்‌? என்ற பெயரில்தான்‌ 
இயங்கி வந்தன. இஸ்ரேல்‌ என்ற நாடு பிரகடனப்படுத்தப்பட்டபின்‌ 
(அதாவது 1948 ஆம்‌ ஆண்டுக்குப்பின்‌ யூதர்‌ பாலஸ்தீனா 
என்ற பெயரை விட்டு விட்டு “இஸ்ரேலிய” அல்லது “யூத” என்ற 
பெயர்களை வைக்கத்‌ தொடங்கினார்கள்‌. 


1880/1882 ஆம்‌ ஆண்டு முதலே இரஷ்யாவிலிருந்து யூதர்கள்‌ 
வந்து கோலன்‌ பகுதியில்‌ நிலங்களை விலைக்கு வாங்கிக்‌ குடியேறி 


எஸ்‌. தாயப்பன்‌ 13 


நிலங்களை வளப்படுத்தத்‌ துவங்கியது முதல்‌ நாடோடிகளாயிருந்த 
அரேபிய முஸ்லிம்களும்‌ வந்து குடியேறத்‌ துவங்கினர்‌. யூதர்கள்‌ 
சாதாரண ஏழை அரபு முஸ்லிம்‌ விவசாயிகளிடமிருந்து நிலங்களை 
ஏமாற்றி விலைக்கு வாங்கவில்லை. 400 ஆண்டுகளுக்கு 
மேலாக இப்பிரதேசத்தை அரசாண்ட ஒட்டமான்‌ துருக்கிய 
நிலச்சுவான்தாரர்கள்‌ தாங்கள்‌ விவசாயம்‌ செய்யாமல்‌ தரிசாய்ப்‌ 
போட்டு வைத்திருந்த நிலங்களிலிருந்து சில பகுதிகளை 
வாங்கினார்களென்று தெரிகிறது. 

ஜெொ்மெனிய எழுத்தாளரான மார்த்தா க்ரோதோல்டு மான்‌ 
என்பவர்‌, “நமது கண்களுக்கு முன்னே இஸ்ரவேலின்‌ தீர்க்க 
தரிசனங்கள்‌ நிறைவேறுகின்றன” (1srael's Prophecy is being fulfilled 
before our eyes) என்ற புத்தகத்தில்‌ டாக்டர்‌ ஆல்டர்ஸ்டீன்‌ என்பவர்‌ 
20 ஆம்‌ நூற்றாண்டில்‌ பாலஸ்தீனாவில்‌ நிலப்‌ பதிவாளராகப்‌ 
பணிபுரிந்ததாகவும்‌, அச்சமயம்‌ அரேபியருக்கும்‌ யூதருக்கும்‌ 
இடையில்‌ அநேக நிலக்‌ கிரையப்‌ பத்திரங்களைத்‌ தாம்‌ பதிவு 
பண்ணியதாகவும்‌, இதில்‌ ஒரு விசேஷம்‌ என்னவென்றால்‌, 
தங்களுக்கு ஒரு பிரயோஜனமும்‌ இல்லை என்று கருதித்‌ 
தாங்கள்‌ அநேக ஆண்டுகள்‌ தரிசாய்ப்‌ போட்டு வைத்திருந்த 
நிலங்களை யூதர்களுக்குப்‌ பதிவு பண்ணி கொடுக்கத்‌ 
தரகர்கள்‌ மூலம்‌ தம்மை அதிகத்‌ தொந்தரவு பண்ணியதாகவும்‌, 
அதில்‌ அதிகமான அரேபியர்‌ வேறு இடங்களிலோ அல்லது 
நாடுகளிலோ குடியிருந்தவர்கள்‌ என்றும்‌ (Absentee Land Lords), 
பத்திரம்‌ முடிந்தவுடன்‌ பணத்தைப்‌ பெற்றுக்‌ கொண்டு அதிக மன 
திருப்தியோடு சந்தோஷமாய்ப்‌ போயினர்‌ என்றும்‌ கூறியிருக்கிறார்‌. 
ஆகவே யூதர்கள்‌ அரேபியருடைய நிலங்களை ஏமாற்றிப்‌ பெற்றுக்‌ 
கொண்டனர்‌ என்று சொல்வதற்கே இடமில்லை. 

1944 ஆம்‌ ஆண்டு அமெரிக்கா விவசாய இலாக்கா 
விடுத்திருக்கும்‌ சதுப்பு நிலங்களுக்கும்‌ யூதர்‌ ஏக்கர்‌ ஒன்றுக்கு 1,100 
அமெரிக்க டாலர்‌ வீதம்‌ விலை கொடுத்து வாங்கியிருக்கின்றனர்‌. 
அதே சமயம்‌ அமெரிக்காவில்‌ நல்ல பயிரிடக்‌ கூடிய செழிப்பான, 
கரிசல்‌ மண்‌ நிலங்கள்‌ ஏக்கர்‌ ஒன்றுக்கு 110 அமெரிக்க டாலர்‌ 
வீதம்‌ விற்பனையாக்கிக்‌ கொண்டிருந்தது; ஆகவே யூதர்‌ அமெரிக்க 
நிலங்களை விட பத்து மடங்கு அதிக விலை கொடுத்து பாழான 
நிலங்களை வாங்கினர்‌ என்று அவ்வறிக்கை கூறுகிறது. 

ஆபிரகாமே தன்‌ மனைவி சாராளை அடக்கம்‌ பண்ண கி.மு. 1860 
ஆம்‌ ஆண்டே எப்பெரோன்‌ என்பவனிடம்‌ மக்பேலா குகையையும்‌ 
அதைச்‌ சுற்றியிருந்த நிலத்தையும்‌ 400 சேக்கல்‌ வெள்ளிக்கு 
விலைக்கு வாங்கி (ஆதி 23:1-20) அதில்‌ சாராளை அடக்கம்‌ 


14 இஸ்ரவேல்‌ - பாலஸ்தீன பிரச்சனைகள்‌ 


பண்ணினான்‌ என்று பார்க்கிறோம்‌. ஆகவே ஆபிரகாமிலிருந்து 
இதுவரை யூதர்‌ மற்ற ஜனங்களை ஏமாற்றியோ அல்லது 
அபகரித்தோ நிலங்களைக்‌ கையகப்படுத்திக்‌ கொள்ளவில்லை. 
சர்வ தேச நியமங்களின்படி காரியங்களைச்‌ செய்திருக்கிறார்கள்‌. 

1947 ஆம்‌ ஆண்டு ஐக்கிய நாடுகள்‌ சபை பாலஸ்தீனாவை 
யூதருக்கும்‌ அரபியருக்கும்‌ தனித்தனியாகப்‌ பிரிப்பதற்கு முன்‌ 
யூதர்கள்‌ 4,52,500 ஏக்கர்‌ நிலத்திற்குச்‌ சொந்தக்காரராயிருந்தனர்‌. 
அதாவது காலா காலமாய்‌ பாலஸ்தீனாவிலேயே குடியிருந்தவர்களைத்‌ 
தவிர்த்து - 

அதில்‌ பிரிட்டன்‌ ஆதிக்கத்திலிருந்த காலத்தில்‌ அவர்கள்‌ 
யூதருக்குக்‌ குடியேறக்‌ கொடுத்தது - 45,000 ஏக்கர்‌. 

பல கிறிஸ்தவ ஆலயங்களுக்குச்‌ சொந்தமாயிருந்த நிலங்களை 
யூதர்‌ விலைக்கு வாங்கியது - 30,000 ஏக்கர்‌ 

துருக்கிய/ அரேபிய நிலச்சுவான்தார்களிடமிருந்து விலைக்கு 
வாங்கியது - 3,57,500 ஏக்கர்‌ 

ஆக மொத்தம்‌ - 4,52,500 ஏக்கர்‌ 

அல்லது (722.55 சதுர மைல்கள்‌) (1,871.68 சதுர கிலோ 
மீட்டர்கள்‌) 

ஆதாரம்‌: (The Land system in Palestine by Abraham Granott) (The 
Return - Vol. XVII No.3, 1994) 

இந்த நிலங்களை விலைக்கு வாங்க யூத கோடீஸ்வரர்களான 
ராத்சைல்ட்‌ குடும்பத்தினர்‌ தங்கள்‌ செல்வத்தின்‌ ஒரு பகுதியை 
யூத தேசிய நிதிக்குக்‌ கொடுத்து உதவினர்‌. 

1921 ஆம்‌ ஆண்டு இப்பகுதியில்‌ வசித்த அரபு பிரமுகர்களின்‌ 
குடும்பங்கள்‌ பல அப்பொழுது பிரிட்டிஷ்‌ வெளிநாட்டு காரியதரிசியாக 
இருந்த வின்ஸ்டன்‌ சர்ச்சிலுக்கு (British Colonial Secretary, Winston 
Churchill) பாலஸ்தீனாவைப்‌ பிரிக்கக்‌ கூடாது; அது மத்திய கிழக்கு 
அரபு நாடுகளின்‌ ஒரு பகுதிதான்‌ என்று கூறியுள்ளார்‌. 

இக்கூற்றின்படி இப்பகுதியில்‌ வாழ்ந்து கொண்டிருந்த அரேபியர்‌ 
தாங்கள்‌ இப்பகுதியில்‌ வாழ்ந்து கொண்டிருந்த யூதரோடு 
ஒருமித்து வாழ்கிறவர்கள்தான்‌ என்பதை தாங்களே ஒப்புக்‌ 
கொண்டிருக்கின்றனர்‌. 

ஒட்டமான்‌ பேரரசை மேற்கத்திய ஏகாதிபத்தியங்கள்‌ 
துண்டாடினபோது “பாலஸ்தீனா” என்ற பதம்‌ அதிகமாகப்‌ புழங்கத்‌ 
தொடங்கியது. அந்நாளைய சீரியாவின்‌ தென்‌ பகுதியை, சீயோனிய 
இயக்கத்தார்‌ “பாலஸ்தீனம்‌” என்ற பெயரில்‌ யூதர்களுக்குரிய 


எஸ்‌. தாயப்பன்‌ 15 


காமன்வெல்த்‌ பிரதேசமாக மாற்ற வேண்டும்‌ என்று கோரினபோது 
(Foreign Relations of the United States - Document of Paris Peace 
Conference 1919; Vol 12 pp 780-81) அப்பெயர்‌ முக்கியத்துவம்‌ 
அடைந்தது. அப்பிரதேசத்தில்‌ கி.பி. ஏழாம்‌ நூற்றாண்டு முதலே 
வாழ்ந்து கொண்டிருந்த மக்களின்‌ சந்ததியாரே இன்றைய 
பாலஸ்தீனியர்‌ என்று கூறிக்‌ கொள்பவர்கள்‌. அவர்கள்‌ அரபு 
இனத்தைச்‌ சார்ந்தவர்கள்‌ தான்‌; அவர்களிடையே லட்சக்கணக்கான 
கிறிஸ்தவர்களும்‌ உண்டு. 


1937ஆம்‌ ஆண்டு அரபு - யூத ஒப்பந்தம்‌ செய்து கொள்ள 
பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ பீல்‌ கமிஷன்‌ என்ற ஒரு குழுவை இந்நாட்டுக்கு 
அனுப்பியிருந்தது. அந்தக்‌ குழுவிடம்‌ அப்பொழுதிருந்த ஆனிபே 
அப்துல்‌ ஹாஜ்‌ (&பார்‌ Bey Abdul Hadj) என்ற அரபு தலைவர்‌ 
“பாலஸ்தீன்‌ என்ற ஒரு நாடே கிடையாது. பாலஸ்தீன்‌ என்ற 
பெயர்‌ சீயோனிய சங்கத்தார்‌ உருவாக்கியது. வேதாகமத்தில்‌ 
பாலஸ்தீனா என்ற பெயரே கிடையாது. எங்களுடைய நாடு 
நூற்றாண்டுகள்‌ காலமாக சீரியாவின்‌ ஒரு பகுதியாக இருந்தது” 
என்ற வாக்குமூலத்தைக்‌ கொடுத்தார்‌. 

‘There is no such country as Palestine, ‘Palestina’ is a term the 
zionists invented). There is no Palestina in the Bible. Our country was 
for centuries part of Synal (Source: The Jerusalem Post, Nov.2, 1991- 
The Return Vol. XVII No.3 of 1994) 


செய்தித்தாள்கள்‌, அரபு - இஸ்ரேலிய முரண்பாடு 1957 ஆம்‌ 
ஆண்டு இஸ்ரேல்‌ சில பகுதிகளில்‌ ஜெயமடைந்திலிருந்துதான்‌ 
ஆரம்பமாகிற விதமாக எடுத்துக்‌ காட்டுகின்றன. ஆனால்‌ 
இதன்‌ துவக்கம்‌ பிரிட்டிஷ்காரர்‌ இப்பகுதியை பிடித்து ஆளத்‌ 
துவங்கியதிலிருந்து ஆரம்பமானது என்று கூறலாம்‌. 

சரித்திரத்தை ஆராய்வோமென்றால்‌ கி.பி. 70 ஆம்‌ ஆண்டில்‌ 
ரோமர்‌ எருசலேமை பிடித்துத்‌ தீக்கிரையாக்கி, 10,00,000 யூதரைக்‌ 
கொன்று கணக்கற்றவர்களைப்‌ பல நாடுகளில்‌ அடிமைகளாக 
விற்று, கூடுமானவரை அப்பிரதேசத்தில்‌ யூதர்‌ இல்லாதவாறு 
ஒழித்துக்‌ கட்டினர்‌ என்றாலும்‌ ஆண்டவர்‌ முன்னுரைத்தபடி, 
ஏசாயா 17:6 (கி.மு. 741) 


“ஆனாலும்‌ ஒலிவ மரத்தைக்‌ குலுக்கும்போது நுனிக்‌ கொம்பிலே 
இரண்டு மூன்று காய்களும்‌, காய்க்கிற அதின்‌ கிளைகளிலே 
நாலைந்து காய்களும்‌ மீதியாயிருப்பது போல்‌, அதிலே பின்‌ 


16 இஸ்ரவேல்‌ - பாலஸ்தீன பிரச்சனைகள்‌ 


பறிப்புக்குக்‌ கொஞ்சம்‌ மீதியாய்‌ இருக்குமென்று தேவனாகிய கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌”? என்ற வாக்குத்தத்தப்படி எருசலேம்‌ நகரிலும்‌, 
கானான்‌ தேசம்‌ முழுமையிலும்‌ பற்பல சிற்றூர்களிலும்‌ குறைந்த 
எண்ணிக்கையில்‌ யூதர்கள்‌ நாட்டிலே எளிமையான வாழ்க்கையை 
நடத்திக்‌ கொண்டு தான்‌ இருந்திருக்கின்றனர்‌. ஆண்டவருடைய 
சித்தப்படி புற ஜாதியாரின்‌ காலம்‌ நிறைவேறத்‌ தொடங்கிய பொழுது 
யூதர்கள்‌ பல நாடுகளிலிருந்து வந்து நிலங்களைப்‌ பயன்படுத்திக்‌ 
குடியேறினர்‌. நிரந்தர யூதக்‌ குடியேற்றங்கள்‌ உண்டானதைக்‌ கண்ட 
நாடோடி அரபுக்‌ கூட்டங்களும்‌ யூதர்களுக்குச்‌ சமீபத்திலேயே 
நிரந்தரக்‌ குடிகளாயினர்‌. ஆகவே யூதரும்‌ அரேபியர்களும்‌ மத 
வேறு பாடில்லாமல்‌ அநேக ஆண்டுகள ஜீவித்து வந்தனர்‌. 

கி.பி. 1917 ஆம்‌ ஆண்டு வரை அப்பகுதியை ஒட்டமான்‌ 
துருக்கி முஸ்லிம்கள்‌ ஆண்டு வந்தனர்‌. கி.பி. 1917 ஆம்‌ ஆண்டு 
பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ ஒட்டமானியரை ஜெயித்து கானான்‌ நாட்டைத்‌ 
தங்கள்‌ அதிக்கத்துக்குள்‌ கொண்டு வந்தனர்‌. முதலாம்‌ உலக 
மகா யுத்தத்தில்‌ யூதர்‌ தங்களுக்குச்‌ செய்த உதவிகளினித்தம்‌, 
யூதருக்குச்‌ சலுகையை, கானான்‌ நாட்டில்‌ யூதர்‌ வந்து குடியேறிக்‌ 
கொள்ள பிரிட்டிஷ்‌ அரசாங்கத்துக்கு ஒரு தடையுமில்லை என்று 
“பால்போர்‌” பிரகடனத்தை வெளியிட்டனர்‌. அதன்பின்‌ யூதக்‌ 
குடியேற்றம்‌ அப்பகுதியில்‌ சிறிது சிறிதாக அதிகரித்தது. 

கி.பி.1920 ஆம்‌ ஆண்டு இத்தாலி நாட்டில்‌ சான்‌ சீமோ (88 
Remo) என்ற நகரில்‌ முதலாம்‌ மகா யுத்தத்தில்‌ ஜெயமடைந்த கூட்டு 
நாடுகளின்‌ கூட்டத்திலும்‌, உலக நாடுகளின்‌ கூட்டமைப்பிலும்‌ 
(The League of Nations) பால்போர்‌ பிரகடனத்தை அப்படியே ஏற்றுக்‌ 
கொண்டு தீர்மானம்‌ நிறைவேற்றினர்‌. 


கி.பி. 1922 ஆம்‌ ஆண்டு அரேபியர்‌ யூதக்‌ குடியேற்றத்தை 
எதிர்த்தபடியால்‌ அவர்களை சமாதானம்‌ பண்ணும்‌ பொருட்டு 
யோர்தான்‌ நதிக்குக்‌ கிழக்கே, ரூபன்‌, காத்‌, மனாசே 
கோத்திரத்தாருக்கு மோசே பகிர்ந்து கொடுத்த பாகத்தையும்‌ 
இன்னும்‌ அரேபியா நாட்டின்‌ வட பகுதி கொஞ்சத்தையும்‌ சேர்த்து, 
டிரான்ஸ்‌ ஜோர்டான்‌ என்ற 97,740 சதுர கிலோ மீட்டர்‌ அடங்கிய 
பகுதியை அரபுக்களுக்கென்று பிரித்துக்‌ கொடுத்து, அப்பகுதிக்கு 
அப்துல்லா என்ற நாடோடிகளின்‌ தலைவனை இராஜாவாக்கி, 
அப்பகுதியில்‌ யூதர்கள்‌ போய்க்‌ குடியேறக்‌ கூடாது என்று ஆணை 
பிறப்பித்தது. இந்த ஒழுங்குப்படி யோர்தான்‌ நதிக்கு மேற்கேயும்‌ 
மத்திய தரைக்‌ கடலுக்குக்‌ கிழக்கேயும்‌ உள்ள 21,540 சதுர 
கிலோ மீட்டர்‌ பகுதி யூதருக்கு என்று முடிவு செய்யப்பட்டது. 
ஆனால்‌ அங்கே வசித்து வந்த அரேபியருக்கும்‌ சம உரிமை 
கொடுக்கப்பட்டு, ஆங்கிலம்‌, அரபு, எபிரேய மொழிகள்‌ அப்பிரதேச 


எஸ்‌. தாயப்பன்‌ 17 


இராஜீய மொழிகளாகவும்‌ பிரகடனப்படுத்தப்பட்டது. இப்பகுதியில்‌ 
அரேபியர்‌ புதிதாய்‌ வந்து குடியேறக்‌ கூடாது என்று தடை 
விதிக்காதது அரேபியருக்குக்‌ கொடுக்கப்பட்ட பெரிய சலுகை. 

1922 ஆம்‌ ஆண்டுக்கும்‌ 1947 ஆம்‌ ஆண்டுக்கும்‌ இடைப்‌ 
பட்ட ஆண்டுகளில்‌ இப்பகுதியில்‌ அரேபிய குடியேற்றம்‌ எப்படி 
இருந்திருக்கிறது என்று பார்த்தால்‌, யூதர்‌ மிகுதியாயிருந்த 
நகரங்களில்‌ அரேபிய குடியேற்றம்‌ அதிகமாகவும்‌, அரேபியர்‌ 
மிகுதியாயிருந்த நகரங்களில்‌ அரேபிய குடியேற்றம்‌ குறைந்தும்‌ 
காணப்பட்டது. 


உதாரணமாக: 

யூதர்‌ அதிகமாக இருந்த 

ஹெய்பா நகரில்‌ அரேபிய குடியேற்றம்‌ 290 சதவிகிதம்‌ 
கூடியது. 

எருசலேம்‌ நகரில்‌ அரேபிய குடியேற்றம்‌ 131 சதவிகிதம்‌ 
கூடியது. 

யோப்பா நகரில்‌ அரேபிய குடியேற்றம்‌ 158 சதவிகிதம்‌ 
கூடியது. 


இதற்கு மாறாக அரேபியர்‌ அதிகமாக வாழ்ந்த நகரங்களில்‌ 

நெபவுஸ்‌ நகரில்‌ அரேபிய குடியேற்றம்‌ 42 சதவிகிதம்தான்‌ 
அதிகரித்தது. 

பெத்லஹேம்‌ நகரில்‌ அரேபிய குடியேற்றம்‌ 37 சதவிகிதம்‌ தான்‌ 
அதிகரித்தது. 

இப்படி வரிசையாக அடுக்கிக்‌ கொண்டே போகலாம்‌. இதற்குக்‌ 
காரணம்‌ யூதர்‌ அதிகமாக வசித்த நகரங்களில்‌/ பகுதிகளில்‌ 
அபிவிருத்தித்‌ திட்டங்கள்‌ அதிகம்‌ நடந்து கொண்டிருந்தபடியால்‌ 
வேலைவாய்ப்பு அதிகம்‌. அதே சமயத்தில்‌ யூத பகுதியில்‌ சம்பள 
விகிதம்‌ அதிகமாகையால்‌ அரேபியர்‌ யூத நகரங்களில்‌ வந்து 
குடியேறி தங்கள்‌ வாழ்க்கைத்‌ தரத்தை உயர்த்திக்‌ கொண்டனர்‌. 

(ஆதாரம்‌: தி ரிட்டர்ன்‌ - வால்யூம்‌ 17, நிர்‌. 3 - 1994 பக்கம்‌ 1) 
The Return - Volume 17, No.3, 1994 - page 3) 

இக்காலக்கட்டத்தில்‌ (கி.பி. 1922 - 1947) பல நாடுகளிலும்‌ 
யூதருக்கு நேரிட்ட தொந்தரவுகளினாலும்‌,  ஜெர்மெனியில்‌ 
ஹிட்லரால்‌ 60,00,000 யூதர்‌ கொலை செய்யப்பட்டபடியாலும்‌, 
உலகம்‌ முழுவதிலுமிருந்த நாடுகளிலிருந்து யூதர்‌ ஏராளமாக 
வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட நாட்டில்‌ வந்து குடியேறினர்‌. இதைப்‌ 
பொறுக்காத சுற்றியுள்ள நாடுகளிலிருந்த அரேபியர்கள்‌ பாலஸ்தீனா 


18 இஸ்ரவேல்‌ - பாலஸ்தீன பிரச்சனைகள்‌ 


நாட்டிலிருந்த அரேபியரைக்‌ கலவரம்‌ செய்யத்‌ தூண்டி விட்டனர்‌. 
ஆகையால்‌ அரேபியருக்கும்‌ யூதருக்கும்‌ கலவரம்‌ அதிகமாகிக்‌ 
கொண்டே போயிற்று. பிரிட்டிஷ்‌ அரசாங்கமும்‌ இதைத்‌ தடுக்க 
எவ்வளவோ முயன்றும்‌ ஒரு பலனுமில்லை. ஆகவே இப்பகுதியை 
அரேபியருக்கும்‌, யூதருக்கும்‌ பிரித்துக்‌ கொடுத்து விடுவது 
என்று தீர்மானித்து இந்த சச்சரவை ஐக்கிய நாடுகுள்‌ சபைக்குக்‌ 
கொண்டு போனது. ஐக்கிய நாடுகள்‌ சபை இப்பிரச்சினையைத்‌ 
தீர்க்க ஒரு தனிக்‌ குழு நியமித்தது. இக்குழு ஆராய்ந்து பார்த்து 
யோர்தான்‌ நதிக்கு மேற்கே உள்ள பாகத்தை ஆறு பகுதிகளாகப்‌ 
பிரித்து, மூன்று பகுதிகள்‌ யூதருக்கும்‌, மற்ற மூன்று பகுதிகள்‌ 
அரேபிய முஸ்லிம்களுக்கும்‌ என்ற சிபார்சை ஐக்கிய நாடுகள்‌ 
சபைக்கு அனுப்பியது. அதன்‌ பின்‌ இரு தரத்தாருக்கும்‌ கலவரம்‌ 
அதிகரித்தது. இந்தப்‌ பிரிவை அரபுக்கள்‌ ஒத்துக்‌ கொள்ளவில்லை. 
என்றாலும்‌ 29.1.1947 ஆம்‌ தேதி இப்பகுதியை யூதருக்கு 14,400 
சதுர கிலோ மீட்டர்‌ பரப்பளவுள்ள பகுதியென்றும்‌, அரேபியருக்கு 
7,140 சதுர கிலோ மீட்டர்‌ பரப்பளவுள்ள பகுதி என்றும்‌, எருசலேம்‌ 
நகரம்‌ சர்வதேச அமைப்பின்‌ கண்காணிப்பில்‌ இருக்கும்‌ என்றும்‌ 
தீர்மானித்தது. இதற்கிடையில்‌, பிரிட்டன்‌ 1948 மே 14 ஆம்‌ தேதி 
அந்நாட்டை விட்டு வெளியேறத்‌ திட்டமிட்டு விட்டபடியால்‌ யூதர்கள்‌ 
1948 மே 14 ஆம்‌ தேதி மாலையே ஐ.நா. சபை தங்களுக்குப்‌ 
பிரித்துக்‌ கொடுத்த பாகத்தை இஸ்ரேல்‌ என்ற நாடாகப்‌ 
பிரகடனப்படுத்தி விட்டனர்‌. 


ஆனால்‌ அரபுக்கள்‌ தங்களுக்குப்‌ பிரித்துக்‌ கொடுத்த பாகத்தில்‌ 
ஒரு அரசு அமைக்கவில்லை. அதற்கு மாறாக சுற்றியுள்ள ஐந்து 
அரபு நாடுகள்‌ (லீபனோன்‌, சீரியா, யோர்தான்‌, அரேபியா, எகிப்து) 
தாங்கள்‌ யூதர்‌ மேல்‌ யுத்தம்‌ கொடுத்து யூதரை முழுவதும்‌ சங்காரம்‌ 
செய்யப்‌ போவதாகவும்‌ அப்பொழுது யூதர்‌ யார்‌, அரேபியர்‌ யார்‌ 
என்று அடையாளம்‌ காண்பது கஷ்டமான காரியமாதலால்‌ 
எல்லா அரேபியரும்‌ அப்பிரதேசத்தை விட்டு வெளியேறி விட 
வேண்டும்‌ என்றும்‌, சில நாட்களுக்குள்‌ தங்களுடைய சேனைகள்‌ 
அப்பிரதேசத்திலுள்ள யூதரையெல்லாம்‌ சங்காரம்‌ பண்ணித்‌ தீர்த்த 
பின்னா்‌, அல்லது எல்லா யூதரும்‌ மேற்கு சமுத்திரத்தில்‌ ஓடி விழுந்து 
மாண்டு போன பின்‌, அவரவர்‌ தங்கள்‌ தங்கள்‌ வீடுகளுக்குத்‌ 
திரும்பி, தங்களுக்கு வேண்டிய அளவு யூதருடைய நிலங்களைக்‌ 
கையகப்படுத்திக்‌ கொள்ளலாம்‌ என்று கூறி அரேபியரை 
அப்பிரதேசத்திலிருந்து வெளியேறக்‌ கட்டாயப்படுத்தினர்‌. தங்கள்‌ 
வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம்‌ என்று யூதர்‌ எவ்வளவோ 


எஸ்‌. தாயப்பன்‌ 19 


பரிந்து கேட்டும்‌ அதற்கும்‌ செவி சாய்க்காமல்‌ அரேபியர்‌ தங்கள்‌ 
வீடு வாசல்களை விட்டு அந்நாட்டை விட்டு வெளியேறினர்‌. 


1948 ஆம்‌ ஆண்டு மே 15 ஆம்‌ தேதி காலை ஐந்து அரேபிய 
நாடுகளின்‌ படைகளும்‌ இஸ்ரேல்‌ நாட்டின்‌ மேல்‌ யுத்தம்‌ கொடுத்தனர்‌. 
ஆனால்‌ ஆச்சரியமான பிரகாரம்‌, கர்த்தருடைய நடத்துதலினால்‌ 
யூதர்‌ ஜெயமடைந்தனர்‌. ஐந்து நாட்டுப்‌ படைகளும்‌ பின்‌ வாங்கின; 
உடனே யூதர்கள்‌ அவர்கள்‌ பிடித்த பிரதேசத்தின்‌ எல்லைகளை மூடி 
விட்டனர்‌. தங்கள்‌ வீடு வாசல்களை விட்டு வெளியேறிய அரபுக்கள்‌ 
திரும்பி வர முடியாமல்‌ அகதிகளானார்கள்‌. அவர்களை வெளியேற 
வைத்த நாடுகள்‌ அவர்களைக்‌ குடியமர்த்த ஒரு நடவடிக்கையும்‌ 
எடுக்காமல்‌ அவர்களை வீடற்ற, நிலமற்ற, நாடற்ற அகதிகளாக, 
ஜீவனத்திற்கு வழியில்லாதவர்களாக, திக்கற்றவர்களாக விட்டு 
விட்டனர்‌. அவர்களுடைய நிலையை அறிந்த ஐக்கிய நாடுகளின்‌ 
அகதிகள்‌ உதவிக்குழு அவர்களைப்‌ போஷித்துக்‌ காப்பாற்றி 
வருகிறது. இதற்கிடையில்‌ அகதிகளாக்கப்பட்ட அரபுக்கள்‌ பல 
குழுக்களாக அமைத்து தாங்கள்‌ இழந்த வீடு வா£சல்களைப்‌ பெற 
முயற்சித்தனர்‌. அல்பத்தா, ஹமாஸ்‌ முதலிய குழுக்கள்‌ தீவிரவாத 
இயக்கத்தை ஆரம்பித்தன. அல்பத்தா குழுவின்‌ தலைவராக 
யாசீர்‌ அராபத்‌ என்பவர்‌ இன்னும்‌ சில அகதிக்‌ குழுக்களையும்‌ 
சேர்த்து, பாலஸ்தீனிய விடுதலை இயக்கம்‌ என்ற ஒரு அமைப்பை 
உருவாக்கி, ஐக்கிய நாடுகள்‌ சபையில்‌ ஒரு அங்கத்தினராகவும்‌, 
ஆகிக்‌ கொண்டு, தங்களுக்கு 1947 ஆம்‌ ஆண்டு ஐக்கிய 
நாடுகள்‌ சபை பிரித்துத்‌ தந்த பகுதியை இஸ்ரேல்‌ தங்களுக்குக்‌ 
கொடுத்து விட வேண்டும்‌ என்று பேச்சுவார்த்தை நடத்திக்‌ 
கொண்டு வருகின்றனர்‌. 

யாசீர்‌ அராபத்‌ பேசும்போது ஒரு சமயம்‌ தாங்கள்‌ கானானியரின்‌ 
சந்ததியார்‌, ஆகையால்‌ தங்களுக்கு இந்நாட்டின்‌ மேல்‌ முழு 
உரிமையும்‌ உண்டு என்று பேசினார்‌. இவர்கள்‌ பாலஸ்தீனாவின்‌ 
பூர்வீகக்‌ குடிகளுமல்ல; பெலிஸ்தியரின்‌ வாரிசுகளும்‌ அல்ல. 
பெலிஸ்திய ஜாதியார்‌ அழிந்து 1500 ஆண்டுகளுக்கு மேலாகி 
விட்டது. தங்களைப்‌ பாலஸ்தீனியர்‌ என்று இவர்கள்‌ சொல்லிக்‌ 
கொண்டாலும்‌, இவர்கள்‌ சுத்த அரேபிய முஸ்லிம்களே. 

மேலும்‌ இவர்களைப்‌ பற்றி அறிய நான்‌ வெளியிட்ட புத்தகம்‌ 
“நிறைவேறிய தீர்க்கதரிசனங்கள்‌” பாகம்‌ 1, 2, 3-ஐப்‌ பாருங்கள்‌. 


௩] 
Aix 


20 இஸ்ரவேல்‌ - பாலஸ்தீன பிரச்சனைகள்‌ 


ஹமாஸ்‌ தீவிரவாதிகளைப்‌ 


பற்றிய தீர்க்கதரிசனம்‌ 


கடந்த 10 - 15 ஆண்டுகளாக ஹமாஸ்‌ என்ற தீவிரவாதக்‌ 
கும்பல்‌ (பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின்‌ தீவிரவாதப்‌ பிரிவு) 
காசா பகுதியிலிருந்தும்‌ மேற்குக்‌ கரைப்‌ பகுதியிலிருந்தும்‌ 
இஸ்ரேல்‌ நாட்டில்‌ உயிருக்கும்‌, உடைமைக்கும்‌ பெரிய சேதம்‌ 
விளைவித்தும்‌, பல இடங்களில்‌ திடீர்‌ தாக்குதல்‌ நடத்தியும்‌ 
இஸ்ரேல்‌ அரசாங்கத்துக்கு பெரும்‌ தொல்லைகளைக்‌ கொடுத்துக்‌ 
கொண்டு வருகின்றனர்‌. அவர்களுடைய நோக்கம்‌ இஸ்ரேல்‌ என்ற 
நாட்டை ஒழித்துக்‌ கட்ட வேண்டும்‌ என்பதே. 


1993 ஆம்‌ ஆண்டு இத்தீவிரவாதிகளில்‌ 450 பேரை இஸ்ரேல்‌ 
அரசாங்கம்‌ இஸ்ரேல்‌ எல்லையை விட்டு லீபனோன்‌ மலைப்‌ 
பிரதேசத்திற்கு நாடு கடத்தியது. அவர்கள்‌ குளிரிலும்‌, பனியிலும்‌, 
ஆகாரமும்‌ இல்லாமல்‌ அரும்‌ பாடுபட்டனர்‌. இதற்காக அரபு, 
முஸ்லிம்‌ நாடுகள்‌ இஸ்ரேலை வெகுவாகக்‌ கண்டித்தன. உலக 
நாடுகளின்‌ வேண்டுகோளின்‌ பேரில்‌ சிறிது சிறிதாக அவர்களை 
நாடு திரும்பும்படி இஸ்ரேல்‌ அரசாங்கம்‌ அனுமதித்தது. 

இஸ்ரேல்‌ அதிபர்‌ இட்சாக்‌ ரபீனும்‌ பாலஸ்தீன விடுதலை இயக்கத்‌ 
தலைவர்‌ யாசீர்‌ அராபத்தும்‌ 1993 ஆம்‌ ஆண்டு செப்டம்பர்‌ மாதம்‌ 
அமெரிக்க ஜனாதிபதி பில்‌ கிளின்டன்‌ (8॥॥ ரோ) முன்னிலையில்‌ 
காசா பகுதிக்கும்‌, படிப்படியாக மேற்குக்‌ கரைப்‌ பகுதிக்கும்‌ 
சுயாதீனம்‌ கொடுக்கும்‌ ஒப்பந்தம்‌ ஒன்று கையெழுத்திட்டனர்‌. அது 
முதல்‌ இவ்வொப்பந்தத்தை நிறைவேற்றும்‌ முறைகளைப்‌ பற்றித்‌ 
தீவிரமாக ஆலோசனைகள்‌ நடந்து வருகின்றன. இதற்கிடையில்‌ 
இந்த ஹமாஸ்‌ தீவிரவாதிகள்‌ பல இடங்களில்‌ திடீர்‌ தாக்குதல்‌ 
செய்தும்‌, பஸ்களிலும்‌ யூத கட்டிடங்களிலும்‌ குண்டுகள்‌ 
வைத்தும்‌ உயிர்‌ சேதத்தையும்‌ பொருட்சேதத்தையும்‌ உண்டாக்கிக்‌ 
கொண்டிருக்கின்றனர்‌. இதனால்‌ காசா பகுதியிலிருந்தும்‌, மேற்குக்‌ 
கரைப்‌ பகுதியிலிருந்தும்‌ தினமும்‌ இஸ்ரேல்‌ நாட்டுக்குள்‌ வந்து 
வேலை செய்து போன ஒரு இலட்சத்திற்கும்‌ மேற்பட்ட பாலஸ்தீன 
வேலை ஆட்கள்‌ இஸ்ரேல்‌ அரசங்கத்தால்‌ நிறுத்தப்பட்டு 
அவர்களுக்குப்‌ பதிலாக பிலிப்பைன்ஸ்‌ நாட்டிலிருந்தும்‌ இன்னும்‌ 
வேறு பல நாடுகளிலிருந்தும்‌ தினசரி கூலிக்கு வேலையாட்கள்‌ 
நியமிக்கப்பட்டு இருக்கிறபடியால்‌, காசா பகுதியிலும்‌ மேற்குக்கரைப்‌ 


எஸ்‌. தாயப்பன்‌ 21 


பகுதியிலுமிருந்து வந்த ஊழியர்கள்‌ வேலை இல்லாமல்‌ பசியிலும்‌, 
பட்டினியிலும்‌ வாடிக்‌ கொண்டிருக்கின்றனர்‌. 


இந்த ஹமாஸ்‌ தீவிரவாதிகளைப்‌ பற்றி 3000 ஆண்டுகளுக்கு 
முன்னதாகவே தாவீது அரசன்‌ தீர்க்கதரிசனமாக முன்னுரைத்‌ 
திருப்ப தாக எபிரேய அறிஞர்கள்‌ கூறுகின்றனர்‌. அவர்கள்‌ 
குறிப்பிடுவது 140 ஆம்‌ சங்கீதத்தில்‌ சில பாகங்கள்‌, அவைகளைக்‌ 
கீழே பார்ப்போம்‌: 

முன்னுரைப்பு: சங்கீதம்‌ 140:1-4, 11 (கி.மு. 1000) 


1) “கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னைத்‌ தப்புவியும்‌. 
கொடுமையுள்ளவனுக்கு என்னை விலக்கி இரட்சியும்‌.” 

2 “கர்த்தாவே துன்மார்க்கனுடைய கைகளுக்கு என்னை 
நீங்கலாக்கி, கொடியவனுக்கு என்னை விலக்கி இரட்சியும்‌ 
அவர்கள்‌ என்‌ நடைகளைக்‌ கவிழ்க்கப்‌ பார்க்கிறார்கள்‌. 

3) “பொல்லாத நாவுள்ளவன்‌, பூமியிலே நிலைப்பதில்லை; 
கொடுமையான மனுஷனைப்‌ பறக்கடிக்கப்‌ பொல்லாப்பு 
அவனை வேட்டையாடும்‌. 


இவ்‌ வசனங்களில்‌, “கொடுமையுள்ளவன்‌, கொடியவன்‌, 
கொடுமையான மனுஷன்‌” என்ற பதங்களுக்கு ஆங்கிலத்தில்‌ Kஏ 
James Versio மொழியாக்கத்தில்‌ மூன்று வசனங்களிலும்‌ “Vien! 
Man' என்றும்‌, New International Version மொழியாக்கத்தில்‌ “Men of 
Violence’ என்றும்‌ மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. 

இதே வார்த்தைக்கு அதாவது “கொடியவன்‌” “Violent Man’, ‘Man of 
Violence’ என்ற வார்த்தைகளுக்கு எபிரேய மொழியில்‌ கூறியிருப்பது 
“இஷ்‌ ஹமாஸிம்‌” (15௩ பஷ) என்பதாகும்‌. எபிரேய மொழியில்‌ 
“இம்‌” சேர்த்தால்‌ அவ்வார்த்தை பன்மையைக்‌ குறிக்கும்‌. “ஹமாஸ்‌” 
என்பது ஒருமை. “ஹமாஸிம்‌” என்பது பன்மை. எனவே புது அகில 
உலக மொழி பெயர்ப்பில்‌ “சா ௦£ Violence’ “கொடியவர்கள்‌” என்று 
மொழிபெயர்த்திருக்கிறார்கள்‌. 

பரிசுத்த வேதாகமத்தின்‌ மகிமை எவ்வளவென்று பாருங்கள்‌. 
3000 ஆண்டுகளுக்கு முன்னதாக தாவீது அரசன்‌ உபயோகித்த 
அதே வார்த்தை இன்றைக்கு இஸ்ரவேல்‌ ஜனங்களை அழிக்க 
அல்லது இஸ்ரேல்‌ நாட்டை அழிக்கப்‌ பிரயாசப்படும்‌ ஒரு 
கூட்டத்தாருக்குப்‌ பெயரிடப்பட்டிருக்கிறதென்றால்‌, முன்னறிவிப்புகள்‌ 
தேவனுடைய மனிதர்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு, 
எழுதப்பட்டிருக்கின்றன என்பது திட்டவட்டமாகத்‌ தெரிகிறது 
அல்லவா? ஆண்டவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. 


22 இஸ்ரவேல்‌ - பாலஸ்தீன பிரச்சனைகள்‌ 


யாசீர்‌ அராபத்தைப்‌ பற்றிய 


தீர்க்கதரிசனம்‌ 


1994 ஆம்‌ ஆண்டு சமாதானத்திற்கான நோபல்‌ பரிசு யாசர்‌ 
அராபத்துக்கும்‌ சேர்த்து வழங்கப்பட்டவுடன்‌ நோபல்‌ பரிசுக்‌ கழக 
அங்கத்தினர்‌ காரே கிறிஸ்டியான்‌ சென்‌ (686 Christiansen) என்பவர்‌ 
இஸ்ரேல்‌ பிரதம மந்திரி இட்சாக்‌ ரபீன்‌, வெளிநாட்டு மந்திரி 
உஷிமோன்‌ பிரிஸ்‌, முதலியோரோடு பாலஸ்தீன விடுதலை இயக்கத்‌ 
தலைவர்‌, யாசீர்‌ அராபத்துக்கும்‌ சமாதானத்துக்கான நோபல்‌ 
பரிசை வழங்கியதை எதிர்த்துத்‌ தமது பதவியை இராஜினாமா 
செயதார்‌. யாசீர்‌ அராபத்தின்‌ முந்திய சரித்திரம்‌ வன்முறையைத்‌ 
தூண்டிவிடுபவராயும்‌, புரட்சியாளராயும்‌, கொடுமை புரிந்தவராயும்‌, 
இரத்தக்கறை படிந்த கைகள்‌ உடையவராயும்‌ இருந்தது என்றும்‌, 
அவருடைய வருங்கால சரித்திரம்‌ முன்‌ கூறக்‌ கூடாததாக 
இருக்கிறபடியால்‌ அவருக்கு சமாதானப்‌ பரிசு வழங்கியது ஒரு 
வெட்கக்‌ கேடான முடிவு என்று காரே கிறிஸ்டியான்சென்‌ கூறினார்‌. 

இஸ்ரேல்‌ நாட்டின்‌ லிக்குட்‌ கட்சியின்‌ தலைவர்‌ பெஞ்சமின்‌ 
நெத்தன்யாக்‌ கூறும்பொழுது அகில உலக வன்முறையைக்‌ 
கண்டு பிடித்த முதன்மையான கொலைகாரனுக்கு இச்சமாதானப்‌ 
பரிசு வழங்கப்பட்டது வெறும்‌ கேலிக்‌ கூத்து என்றார்‌. எகிப்தில்‌ 
அராபத்‌ பேசும்‌ பொழுது, இப்பரிசு எனக்கு வழங்கப்படவில்லை. 
ஆனால்‌ சமாதானத்திற்காக உயிர்‌ நீத்த, சிறைகளில்‌ அடைபட்டுக்‌ 
கிடக்கிற, சித்திரவதை அனுபவிக்கிற, என்னுடைய சகோதர 
சகோதரிகளுக்கும்‌, நம்முடைய வருங்கால குழந்தைகளுக்கும்‌ 
வழங்கப்பட்டிருக்கிறது என்று கூறினார்‌. 

ஜே.ஆர்‌. சர்ச்‌ (0.௩. Chuாch) என்ற தீர்க்கதரிசன விரிவுரையாளர்‌ 
பேசும்பொழுது, 1994 ஆம்‌ ஆண்டு நடக்கும்‌ காரியங்களை 
நோக்கும்‌ பொழுது சங்கீதம்‌ 94:20 ஆம்‌ வசனத்தில்‌ கூறப்பட்டது 
நிறைவேறுகிறது என்று கூறினார்‌. 

சங்கீதம்‌ 94:20 “தீமையைக்‌ கட்டளையினால்‌ பிறப்பிக்‌ 

கிற கொடுங்கோலாசனம்‌ உமக்கு இசைந்‌ 
திருக்குமோ?” 


எஸ்‌. தாயப்பன்‌ 23 


புது திருப்புதல்‌: “சட்டங்களினால்‌ தீமையைப்‌ பிறப்பிக்கிற 
கொடுங்கோல்‌ ஆசனத்திற்கும்‌ உமக்கும்‌ 
இசைவு உண்டோ?” 


ரோமன்‌ கத்தோலிக்க வேதாகமம்‌ “அநீதத்‌ தீர்ப்பளிப்பவர்கள்‌ 
உம்மோடு தொடர்பு கொள்வாரோ? சட்டம்‌ 
என்ற பெயரால்‌ தொல்லை கொடுப்பவரோடு 

உமக்கு ஏது தொடர்பு?” 
இதே வசனம்‌ ஆங்கிலத்தில்‌ கீழ்க்கண்டவாறு கொடுக்கப்‌ 

பட்டிருக்கிறது: 

King James Version: Psalms 94:20 ‘Shall the throne of iniquily have 
fellowship with thee, which trameth mischief by a law?’ 


N.I.V. Psalms 94:20: ‘Can a corrupt throne be allied with 
the one that brings on misery by its decrees?’ 


‘Framing mischief by laws’ என்பதும்‌ ‘brings misery by its decrees’ 
என்ற வார்த்தைகளும்‌ “தீமையைக்‌ கட்டளையினால்‌ பிறப்பிக்கிற 
கொடுங்கோலாசனம்‌' என்ற வார்த்தைகளும்‌ யாசீர்‌ அராபத்தைக்‌ 
குறிக்கும்‌ என்று அநேக தீர்க்கதரிசன விமர்சனர்கள்‌ கூறுகின்றனர்‌. 
இதில்‌ ஒரு விசேஷம்‌ என்னவென்றால்‌ - எபிரேய மொழியில்‌ யாசீர்‌ 
(Yassir) என்ற வார்த்தைக்கு “தீர்ப்பளிப்பவன்‌”, “சட்டங்களினால்‌ 
தீமையை பிறப்பிக்கின்ற கொடுங்கோலன்‌” என்ற அர்த்தம்‌ 
உள்ளது. அப்படியென்றால்‌ இந்த வசனம்‌ யாசிர்‌ அராபத்துக்கு 
எவ்வளவு பொருத்தமாயிருக்கிறது. ஆண்டவர்‌ யாசீர்‌ அராபத்தை 
முன்குறித்தே இவ்வசனத்தை எழுதி வைக்கத்‌ தூண்டியிருக்கிறார்‌ 
போலும்‌. 


௩] 
Aix 


24 இஸ்ரவேல்‌ - பாலஸ்தீன பிரச்சனைகள்‌ 


கட்றுப்பருத்தப்பட முடியாத யூதர்‌ 


கடந்த சுமார்‌ 1900 ஆண்டுகளாக யூதர்‌ ஒரு நாடற்ற ஜாதியார்‌ 
என்றே கருதப்பட்டு வந்தனர்‌. உலக சரித்திரத்தைக்‌ கவனித்தால்‌ 
ஜாதிகளின்‌ ஏற்றத்‌ தாழ்வுகள்‌ கணிசமானதாக இருந்திருக்கின்றன. 
சிறந்த கலாச்சாரமும்‌, பலமும்‌ வாய்ந்த ஜாதிகள்‌ செழித்து இன்று 
நாளாவட்டத்தில்‌ ஒன்றுமில்லாமல்‌ காணாமற்‌ போயிருப்பதைக்‌ 
காணலாம்‌. தற்காலத்தில்‌ வாழும்‌ மக்களைக்‌ கவனித்துப்‌ பார்ப்போ 
மென்றால்‌ 4000 ஆண்டுகளுக்கு முன்‌ வசித்தவர்களில்‌ ஐந்து 
ஜாதியார்‌ மட்டும்‌ இப்பொழுது வாழுகிறார்கள்‌ என்று அறியலாம்‌ 
- (1) சீனர்கள்‌, (2) இந்தியர்கள்‌, (3) எகிப்தியர்‌, (4) யூதர்‌, (5) குர்தியர்‌. 
ஆதிகாலத்து மற்ற ஜாதியாரெல்லாம்‌ ஏதோ ஒரு வழியில்‌ 
கலப்படமாகி தங்கள்‌ பூர்வீக நிலையை இழந்து அழிந்து விட்டார்கள்‌. 

இப்பொழுது ஒரு பாபிலோனியனிடம்‌ பேச முடியாது. அல்லது 
ஒரு ஏத்தியனிடமோ அல்லது மோவாபியனிடமோ அல்லது ஒரு 
பெலிஸ்தியனிடமோ பேச முடியாது. ஏனென்றால்‌ அவர்கள்‌ அழிந்து 
மறைந்து போனார்கள்‌. ஆனால்‌ 1900 ஆண்டுகள்‌ சிதறடிக்கப்பட்டு, 
சித்திரவதை செய்யப்பட்டு, கூட்டங்‌ கூட்டமாய்க்‌ கொலை 
செய்யப்பட்டு, நாடு நாடாய்‌ விரட்டியடிக்கப்பட்ட யூதனிடம்‌ பேச 
முடியும்‌. யூதர்‌ எப்பொழுதோ அழிந்து ஒன்றுமில்லாமற்‌ போயிருக்க 
வேண்டும்‌. ஆனால்‌ அவர்கள்‌ இப்பொழுது ஜீவித்திருப்பது சர்வ 
வல்லமை பொருந்திய ஆண்டவரின்‌ அற்புதமே. 

யூதரைப்‌ பற்றிச்‌ சில காரியங்களை அறிந்து கொள்வது 
பொருத்தமாயிருக்கும்‌. 

1. அவர்களுடைய 4000 ஆண்டு சரித்திரத்தில்‌ 2500 ஆண்டுகள்‌ 
தங்களுடைய நாட்டிற்கு வெளியே தான்‌ ஜீவித்திருக்கிறார்கள்‌. 

2. தங்களைச்‌ சுற்றிலும்‌ உருவான ஆறு பெரிய கலாச்சாரங்கள்‌ 
வளர்ந்து அழிந்து போயும்‌, இவர்கள்‌ அநேக சந்தர்ப்பங்களில்‌ 
முழுவதும்‌ அழிக்கப்பட்டுப்‌ போன விதமாகக்‌ காணப்பட்டிருந்தாலும்‌, 
தீர்க்கர்கள்‌ மூலமாக கூறப்பட்டபடியே, எஞ்சியிருப்பவர்கள்‌ 
மூலமாய்‌ தப்பிப்‌ பிழைத்து இன்று ஒரு பலத்த பரிசுத்த ஜாதியாகக்‌ 
காணப்படுகின்றனர்‌. 

3. உலக ஜனத்தொகையோடு ஒப்பிடும்போது யூதர்கள்‌ 
ஒரு சிறிய சதவிகிதம்‌ தான்‌ என்றாலும்‌ உலக சமுதாயத்தில்‌ 
அவர்களின்‌ பங்கு பெரும்‌ அளவாயிருக்கிறது. சமூகவியல்‌, கல்வி, 


எஸ்‌. தாயப்பன்‌ 25 


இசை, இரசாயனவியல்‌, வானியல்‌, கணிதவியல்‌, மருத்துவயியல்‌, 
உலக சமாதானம்‌, தொழில்‌ துறை, வாணிகத்‌ துறை, இயற்பியல்‌, 
தத்துவ சாஸ்திரம்‌, சட்டம்‌ முதலிய துறைகளிலும்‌, பெரிய தயாள 
சிந்தை படைத்தவர்களாகவும்‌ உலகக்‌ கண்ணோட்டத்தில்‌ பெரும்‌ 
சதவிகிதத்தை அடைந்தவர்களாகவும்‌ இருக்கின்றனர்‌. 

4. யூதரை அழித்துத்‌ தீர்ப்பதற்கு பல ராஜ்யங்களால்‌ அல்லது 
அரசர்களால்‌ அல்லது தலைவர்களால்‌ எடுத்துக்‌ கொள்ளப்பட்ட 
எல்லா முயற்சிகளும்‌ பலனற்றுப்‌ போயினது மட்டுமல்லாது, 
அவர்களை அழிப்பதற்குப்‌ பிரயத்தனப்பட்ட ராஜ்யங்கள்‌ அல்லது 
அரசர்கள்‌ அல்லது தலைவர்கள்தான்‌ அம்முயற்சியில்‌ அழிந்து 
போயிருக்கிறார்கள்‌. 

ல இவைகள்‌ எல்லாவற்றிலும்‌ மேலாக, நாடற்றவர்கள்‌ என்று 
கருதப்பட்ட யூதர்களுக்குத்‌ தான்‌ அண்ட சராசரங்களையும்‌ 
படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர்‌ இப்பூமியில்‌ ஒரு 
நாட்டைச்‌ சர்வ சுதந்திரமாக வாக்களித்துக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
ஆண்டவர்‌ இந்த ஜனங்களுக்கு வாக்களித்துக்‌ கொடுத்த நில 
பாகத்திற்கு எல்லைகளையும்‌ குறித்துக்‌ கொடுத்திருக்கிறார்‌ (ஆதி 
13:14-19, (ஆதி 15:18-21). அப்படி இருக்கும்‌ போது மனிதர்கள்‌ 
அவர்களை மடகாஸ்கர்‌ தீவிலோ அல்லது டான்சானியா நாட்டிலோ 
அல்லது ஆஸ்திரேலியாவிலோ குடியமர்த்த யோசனை செய்தது 
எவ்வளவு முட்டாள்தனம்‌. அல்லது பிரிட்டிஷ்‌ அரசாங்கமோ 
அல்லது ஐக்கிய நாடுகள்‌ சங்கமோ கடவுள்‌ குறித்துக்‌ கொடுத்த 
எல்லையை நிராகரித்துத்‌ தங்களுடைய சுயநலத்திற்காகவும்‌, பல 
நாடுகளைப்‌ பிரியப்படுத்தும்படியாகவும்‌, அந்த நாட்டைப்‌ பல 
பாகங்களாகப்‌ பிரித்துக்‌ கொடுத்துக்‌ கொண்டிருப்பது எவ்வளவு 
பேதமை. இப்பேர்ப்பட்ட நடவடிக்கையினால்‌ உலகம்‌ முழுவதும்‌ 
பரவியிருந்த பிரிட்டிஷ்‌ சாம்ராஜ்யம்‌ சில ஆண்டுகளுக்குள்‌ 
துண்டு துண்டாகப்‌ பிரிக்கப்பட்டு இன்று உலகத்தின்‌ எட்டாவது 
ஸ்தானத்திற்குத்‌ தள்ளப்பட்டு போய்‌ விட்டது. உலக ஐக்கிய 
நாடுகள்‌ சபையும்‌ முஸ்லிம்‌ நாடுகளை அல்லது அரபு நாடுகளைப்‌ 
பிரியப்படுத்த கர்த்தருடைய திட்டத்திற்கு எதிர்மாறாக நடந்து 
கொண்டே வருமானால்‌ அந்நிறுவனமும்‌ உலக அரங்கில்‌ 
தள்ளப்பட்டுப்‌ போகும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. இச்சந்தர்ப்பத்தில்‌ 
கர்த்தர்‌ எரேமியா தீர்க்கரின்‌ மூலமாய்‌ உரைத்திருக்கிற இரண்டு 
முன்னறிவிப்புகளைக்‌ கவனிப்போம்‌. 
முன்னறிவிப்பு: எரேமியா 30:11 (கி.மு. 606) 

1] வல்ல உன்னைச்‌ சிதறடித்த எல்லா ஜாதிகளையும்‌ நான்‌ 
நிர்மூலமாக்குவேன்‌. உன்னையோ நான்‌ நிர்மூலமாக்காமலும்‌, 
முற்றிலும்‌ தண்டியாமல்‌ விடாமலும்‌ மட்டாய்த்‌ தண்டிப்பேன்‌”. 


26 இஸ்ரவேல்‌ - பாலஸ்தீன பிரச்சனைகள்‌ 


உலக சரித்திரத்தை நாம்‌ பார்க்கும்போது இஸ்ரேல்‌ ஜனத்தை சிதறடித்த 
எல்லா ஜாதிகளும்‌ நிர்மூலமாக்கப்‌ பட்டிருக்கின்றன என்பதைக்‌ 


காணலாம்‌. இதைப்‌ பற்றித்‌ தெளிவாய்‌ அறிந்து கொள்ள நான்‌ எழுதிய 
“நிறைவேறிய தீர்க்கதரிசனங்கள்‌ 1-3 பாகங்கள்‌ மற்றும்‌ “கிறிஸ்துவை 
எதிர்ப்பதின்‌ விளைவு,” “கிறிஸ்தவர்களை எதிர்ப்பதின்‌ விளைவு” 
புத்தகங்களைப்‌ படியுங்கள்‌. 

முன்னறிவிப்பு: எரேமியா 30:16 (கி.மு. 606) 

16) “ஆதலால்‌ உன்னைப்‌ பட்சிக்கிறவர்கள்‌ யாவரும்‌ பட்சிக்கப்‌ 
படுவார்கள்‌; உன்‌ சத்துருக்களெல்லாரும்‌ சிறைப்‌ பட்டுப்‌ போவார்கள்‌; 
உன்னைச்‌ சூறையாடுகிறவர்கள்‌ சூறையாடப்படுவார்கள்‌; 
உன்னைக்‌ கொள்ளையிடுகிற அனைவரையும்‌ கொள்ளைக்கு 
ஒப்புக்‌ கொடுப்பேன்‌”. 

சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர்‌ எவ்வளவு திட்டவட்டமாகக்‌ 
காரியங்களை முன்னறிவித்திருக்கிறார்‌ என்று பாருங்கள்‌. 
இவ்வசனம்‌ நிறைவேறியிருக்கிறது. நிறைவேறிக்‌ கொண்டி 
ருக்கிறது. இன்னும்‌ நிறைவேற வேண்டியதும்‌ இருக்கிறது. 
இஸ்ரவேல்‌ நாட்டுக்கும்‌ ஜனத்துக்கும்‌ விரோதமாக சர்வதேச 
சங்கத்திலும்‌, பாதுகாப்பு சபையிலும்‌ தங்கள்‌ வாக்குகளை 
யளிப்பவர்களும்‌ மேற்கூறிய வசனத்தின்படி ஆண்டவருடைய 
கோபாக்கினைக்கு உட்படுவார்கள்‌ என்பதில்‌ எள்ளளவும்‌ 
சந்தேகமில்லை.. இவைகளைப்‌ பற்றி தினசரி பத்திரிகைகளில்‌ 
செய்திகளை நாம்‌ வாசிக்கத்தான்‌ போகிறோம்‌. 

யூதரைப்‌ பற்றி நாம்‌ பார்க்கும்போது இச்ஜனத்தை ஆண்டவர்‌ 
உருவாக்கினதே ஒரு அற்புதம்தான்‌. ஆபிரகாம்‌ 100 வயதும்‌, 
சாராள்‌ 90 வயதுமாய்‌ இருக்கையில்‌ ஆண்டவர்‌ அவர்களுக்கு 
ஈசாக்கை அருளி அவன்‌ சந்ததி செழித்திருக்கும்‌ என்று வாக்கு 
பண்ணினார்‌. அவ்விதமே இன்று இருக்கிறது என்பதைக்‌ 
கண்கூடாகக்‌ காண்கிறோம்‌. எண்ணிக்கையில்‌ ஆபிரகாமின்‌ மற்றப்‌ 
பிள்ளைகளின்‌ சந்ததியாரை விட (அதாவது ஆகார்‌, கேத்தூராளின்‌ 
சந்ததியை விட குறைவான எண்ணிக்கையிலிருந்தாலும்‌ 
மற்ற எல்லாக்‌ காரியங்களிலும்‌ அவர்களையும்‌ இன்னும்‌ மற்ற 
ஜாதியாரைக்‌ காட்டிலும்‌ மேம்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள்‌. 

உலகில்‌ வேறு எந்த ஜாதிக்கும்‌ கடவுளுடைய வழி நடத்துதல்‌ 
இஸ்ரவேலருக்குப்‌ போல்‌ இருந்ததில்லை. அவர்களுக்காக சிவந்த 
சமுத்திரம்‌ இரண்டாகப்‌ பிளந்து வழி உண்டாக்கியது. யோர்தான்‌ 
நதி தன்‌ ஓட்டத்தை நிறுத்தி இவர்களுக்கு வழி விட்டு தண்ணீர்‌ 
மதில்‌ போல்‌ நின்றது. வனாந்திரத்தில்‌ 40 ஆண்டுகள்‌ ஆச்சரியமான 
பிரகாரம்‌ போவிக்கப்பட்டார்கள்‌. 40 ஆண்டுகள்‌ அவர்களுடைய 
ஆடைகள்‌ கிழியவுமில்லை. அவர்கள்‌ பாதரட்சைகள்‌ தேய்ந்து 


எஸ்‌. தாயப்பன்‌ 27 


போகவுமில்லை; குளிருக்கு அக்கினி ஸ்தம்பமும்‌ வெய்யிலுக்கு 
மேக ஸ்தம்பமும்‌ அவர்களைப்‌ பாதுகாத்தன. அவர்கள்‌ தங்கள்‌ 
எதிரிகளை முறியடிக்கும்படி சூரியனும்‌ சந்திரனும்‌ ஒரு நாளளவு 
தங்கள்‌ ஸ்தானத்திலேயே நின்றன. எத்தனையோ ஜாதியார்‌ 
அவர்களை அழிக்க முயன்றும்‌ அவர்கள்‌ இன்றும்‌ ஒரு ஜாதியாராய்‌ 
நீடித்திருப்பது ஒரு அற்புதமே. 

அநேக போட்டித்‌ தேர்வுகளில்‌ அடையாளம்‌ காணாதவாறு 
பெயர்‌ எழுதாமல்‌ அல்லது வேறு குறிப்பு இல்லாமல்‌ திருத்தப்பட்ட 
விடைத்‌ தாள்களிலும்‌ யூத மாணவர்கள்‌ கலந்து கொண்ட 
தேர்வுகளில்‌ அவர்களே முதன்மையாக வந்து தங்கள்‌ திறமையை 
நிலைநாட்டியிருக்கின்றனர்‌. 

சிலுவைப்‌ போர்கள்‌ காலத்திலும்‌ அதற்குப்‌ பின்பும்‌ யூதர்கள்‌ 
போய்ச்‌ சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும்‌ அவமானத்துக்கும்‌, 
சித்திரவதைக்கும்‌ உள்ளாக்கப்பட்டிருந்தாலும்‌, மீந்திருந்த 
அவர்கள்‌ கையிட்டுக்‌ கொண்ட சிறு தொழிலானாலும்‌ அதில்‌ 
சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரின்‌ நடத்துதலும்‌ ஆசீர்வாதமும்‌ 
கூடவே இருந்து சொற்பக்‌ காலத்தில்‌ அவர்கள்‌ கையிட்டுக்‌ 
கொண்ட தொழில்களில்‌ காரிய சித்தி பெற்றவர்களாகி பேர்‌ 
பெற்று விளங்குகிறவர்களாகி மற்ற ஜனங்களின்‌ பொறாமைக்கும்‌ 
வெறுப்புக்கும்‌ உள்ளாயினர்‌. 

அதேவிதமாக உலகம்‌ முழுவதும்‌ சிதறிக்‌ கிடந்த யூதர்‌ கொஞ்சம்‌ 
கொஞ்சமாய்‌ 19 ஆம்‌ 20 ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌ ஆண்டவர்‌ 
வாக்குத்தத்தம்‌ பண்ணிய நாட்டில்‌ வந்து குடியேறி ஆச்சரியமான 
பிரகாரமாக 1948 ஆம்‌ ஆண்டு தங்களுடைய அரசை நிறுவி 
விட்டனர்‌. அதே சமயத்தில்‌ குர்தியர்‌ என்ற ஜாதியார்‌ கடந்த 4000 
ஆண்டுகளாக துருக்கியின்‌ கிழக்குப்‌ பகுதியிலும்‌, இராக்கின்‌ 
வடக்குப்‌ பகுதியிலும்‌, சிரியாவின்‌ வடகிழக்குப்‌ பகுதியிலும்‌, 
குர்திஸ்தானின்‌ தென்‌ மேற்குப்‌ பகுதியிலும்‌ (அதாவது ஒரே 
கூட்டமாக சமுதாயமாக ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்குள்‌, ஆனால்‌ 
நாலு அரசாங்கங்களில்‌ ஒரு கோடி பேர்‌ வாழ்ந்து வந்தும்‌ 
தங்களுக்குத்‌ தனிப்பட்ட ஒரு அரசு அல்லது நாடு வேண்டும்‌ என்று 
அந்தந்த நாடுகளோடு இடைவிடாமல்‌ முயற்சி எடுத்து, சண்டை 
போட்டும்‌ பிரயோஜனமில்லாமல்‌, தங்களுக்கென்று இதுவரை ஒரு 
தனி அரசு உருவாக்க முடியாமல்‌ இருக்கிறார்கள்‌. ஆனால்‌ இந்த 
இஸ்ரவேல்‌ மக்கள்‌ தங்கள்‌ அரசை நிறுவி இந்த 50 ஆண்டுகளில்‌ 
பெரிய பெரிய சாதனைகளை ஆண்டவரின்‌ துணை கொண்டு 
வெகு இலகுவில்‌ சமாளித்து வருகின்றனர்‌. அதாவது: 

1. தங்களைச்‌ சுற்றிலுமுள்ள 22 அரபு நாடுகள்‌ தங்களை 
அழித்துவிட வேண்டி மிகுந்த படை பலத்துடன்‌ மேற்கொண்ட 


28 இஸ்ரவேல்‌ - பாலஸ்தீன பிரச்சனைகள்‌ 


ஐந்து யுத்தங்களிலும்‌ பெரிய வெற்றி கண்டு சுற்றிலுமுள்ள 
நாடுகளில்‌ சில பகுதிகளையும்‌ கைப்பற்றி அவர்கள்‌ தங்களுடன்‌ 
சமாதானப்‌ பேச்சுக்கு வரும்‌ அளவிற்கு பலம்‌ மிகுந்த நாடாக ஆகி 
விட்டார்கள்‌. 

2. கடந்த 50 ஆண்டுகளில்‌ மற்ற நாடுகளிலிருந்து இக்குட்டி 
இஸ்ரேல்‌ நாட்டுக்குள்‌ குடியேறிய யூதரின்‌ எண்ணிக்கை 35,00,000. 
இச்சிறிய நாட்டுக்குள்‌ இப்பெரிய எண்ணிக்கையுள்ள ஜனங்களைக்‌ 
குடியமர்த்தி அவர்களுக்கு உண்ண உணவும்‌, உடுக்க உடையும்‌, 
தங்குவதற்கு வீடுகளும்‌ கட்டிக்‌ கொடுப்பது என்பது இலகுவான 
காரியமல்ல. இதில்‌ விசேஷம்‌ என்னவென்றால்‌ இஸ்ரேல்‌ நாட்டில்‌, 
அதாவது 20,700 சதுர கிலோ மீட்டர்‌ பரப்பளவில்‌ பாதிக்கு மேல்‌ 
வனாந்தரப்பகுதி. அதாவது நெகேவ்‌ பாலைவனமும்‌ யூதேயா 
பாலைவனமும்‌. ஆகவே குறுகிய இடத்துக்குள்‌ தான்‌ இம்‌ 35 
லட்சம்‌ பேரையும்‌ குடியமர்த்தி இருக்கிறார்கள்‌. அதேசமயத்தில்‌ 
இஸ்ரேலிலிருந்து வெளியேறியவர்கள்‌ 8 லட்சம்‌ பாலஸ்தீனிய 
அகதிகள்‌ என்று சுற்றியுள்ள அரபு நாடுகள்‌ அவர்கள்‌ அகதிகளாகவே 
நீடிக்கவும்‌ ஐக்கிய நாடுகள்‌ சபை அவர்களை ஆதரித்து உணவு, 
உடை, இருப்பிடம்‌ கொடுக்கவும்‌ விட்டு விட்டிருக்கின்றனர்‌. 
அரபு நாடுகளுக்கு ஏகப்பட்ட பணமும்‌ ஏகப்பட்ட நிலம்‌ தரிசாக 
விடப்பட்டுக்‌ கிடந்தாலும்‌ இந்த 8 லட்சம்‌ பேரைக்‌ காட்டியே 
இஸ்ரேல்‌ நாட்டை ஒழித்துக்‌ கட்ட திட்டம்‌ தீட்டியிருக்கின்றனர்‌. 

3. இஸ்ரேல்‌ உருவான இந்த 50 ஆண்டுகளுக்குள்‌ அதன்‌ 
சாதனைகள்‌ பெரிய சவால்களைச்‌ சந்திப்பதாகவே இருந்திருக்கிறது. 
1800 ஆண்டுகள்‌ கவனிப்பாரற்று பல விதங்களில்‌ நாசப்படுத்தப்பட்ட 
நிலங்களில்‌ மரங்கள்‌ கூட இல்லாமற்‌ போனபடியால்‌ மழை குறைந்து 
வனாந்தரமான பூமியைச்‌ செம்மைப்படுத்தி கோடிக்‌ கணக்கில்‌ 
மரங்களை நட்டுப்‌ பராமரிக்க வேண்டியதாயிற்று. இதற்கென்று 
யூத தேசீய நிதி முதலாவது நிலத்தை விலைக்கு வாங்கி, பின்னர்‌ 
அந்நிலங்களில்‌ மரக்கன்றுகளை நட்டுப்‌ பராமரித்தது. இதுதவிர 
சில பிரதேசங்கள்‌ சதுப்பு நிலங்களாயிருந்தபடியால்‌, அங்கு 
மலேரியா காய்ச்சல்‌ அதிகம்‌ பரவிக்‌ கொண்டிருந்தபடியால்‌ சதுப்பு 
நிலங்களைச்‌ சரி பண்ண ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து முதலிய 
நாடுகளிலிருந்து யூக்கலிப்டஸ்‌ மரக்கன்றுகளை வரவழைத்து, 
அவைகளை நட்டு சதுப்பு நிலங்களை நல்ல நிலங்களாகப்‌ 
பயிரிடுவதற்கு ஏற்ற நிலங்களாக மாற்ற வேண்டிய நிர்ப்பந்தம்‌ 
ஏற்பட்டபடியால்‌ அதையும்‌ மேற்கொண்டு செய்து முடித்தது. 

4. சடுதியில்‌ கூடிக்‌ கொண்டிருக்கும்‌ ஜனத்‌ தொகையை 
குடியேற்றுவிக்க நெகேவ்‌ பாலைவனம்‌ பகுதியில்‌ தான்‌ காலி 
இடம்‌ இருக்கிறபடியால்‌ அப்பிரதேசத்தை வளப்படுத்த தண்ணீர்‌ 


எஸ்‌. தாயப்பன்‌ 29 


வேண்டும்‌. இதற்காக (1) தேசீய நீர்‌ கால்வாய்‌ மூலம்‌ கலிலேயா 
கடலிலிருந்து தண்ணீர்‌ கொண்டு வரும்‌ திட்டம்‌. (2 கடல்‌ நீரை 
சுத்தப்படுத்தி உபயோகிக்கும்‌ திட்டம்‌, (3) அசுத்த நீரை சுத்தப்டுத்தி 
உபயோகிக்கும்‌ திட்டம்‌, (4) சொட்டு நீர்‌ பாசனத்‌ திட்டம்‌ மூலம்‌ 
நீர்‌ சிக்கனம்‌, 6) தரையடித்‌ தண்ணீரைக்‌ கண்டுபிடித்து அதை 
எடுக்கும்‌ திட்டம்‌ முதலிய முறைகளில்‌ தண்ணீரை உபயோகித்து 
பாலைவனப்‌ பகுதியைச்‌ சோலைவனம்‌ ஆக்கும்‌ பணி ஒரு பெரிய 
சவால்‌. இதை அதிகத்‌ திறமையாகச்‌ சமாளித்துக்‌ கொண்டு 
வருகிறது. 

இவைகளிலும்‌ விசேஷமாக உலகம்‌ முழுவதிலும்‌ சிதறடிக்கப்பட்ட 
யூதரின்‌ பக்தி வைராக்கியம்‌, போன நாடுகளில்‌ அந்தந்த நாடுகளின்‌ 
மொழிகளைக்‌ கற்று அந்தந்த நாட்டினரோடு உறவாடினாலும்‌, 
யெகோவா தங்கள்‌ கடவுள்‌, அவர்‌ மோசேயின்‌ மூலம்‌ கொடுத்த 
கற்பனைகளைக்‌ கைக்‌ கொள்ள வேண்டும்‌ என்ற எண்ணத்துடன்‌ 
ஆயிரம்‌ ஆயிரம்‌ ஆண்டுகளாகத்‌ தங்கள்‌ கொள்கைகளை விட்டு 
விடாமல்‌, மேசியா தங்கள்‌ ராஜாவாக உலகத்துக்கு வந்து தங்கள்‌ 
சிறையிருப்பைத்‌ திருப்பித்‌ தங்களை என்றென்றும்‌ அரசாளுவார்‌ 
என்ற நம்பிக்கையில்‌ இருக்கின்றனர்‌. 

1995 ஆம்‌ வருடத்திய கணக்குப்படி: 

அமெரிக்க ஐக்கிய நாடுகளில்‌ 56,00,000 


கனடாவில்‌ 3,50,000 
ரஷ்யாவில்‌ 4,10,000 
பிரான்ஸில்‌ 5,30,000 
இங்கிலாந்தில்‌ 3,00,000 
இஸ்ரேல்‌ நாட்டில்‌ 44,00,000 
இதர நாடுகளில்‌ 14,10,000 
ஆக மொத்தம்‌ 1,30,00,000 


யூதர்கள்‌ இருக்கின்றனர்‌ என்று கணக்கெடுக்கப்‌ பட்டிருக்கிறது. 

(Source: AMI - Jerusalem Centre for Bibilical Studies and Research) 

இந்த புள்ளி விவரப்படி இஸ்ரேல்‌ நாட்டில்‌ இருக்கும்‌ யூதரைப்‌ 
போல்‌ இரண்டு மடங்கு யூதர்‌ வெளி நாடுகளில்‌ குடியிருக்கின்றனர்‌. 
இவர்களையும்‌ ஆண்டவர்‌ தான்‌ ஆபிரகாமுக்கு வாக்குப்‌ பண்ணின 
தேசத்தில்‌ கூட்டிச்‌ சேர்ப்பதாக மோசேயின்‌ மூலமும்‌ இன்னும்‌ 
ஏசாயா, எரேமியா, ஆமோஸ்‌, சகரியா முதலிய தீர்க்கதரிசிகள்‌ 
மூலமும்‌ வாக்குப்‌ பண்ணியிருக்கிறார்‌. 

இப்பொழுது மத்திய கிழக்கில்‌ இஸ்ரவேலருக்கும்‌ மற்ற அரபு 
நாட்டு முஸ்லிம்களுக்கும்‌ இருக்கும்‌ சமாதானமற்ற நிலைமையையும்‌, 
இஸ்ரேல்‌ நாட்டுக்குள்‌ ஹமாஸ்‌ போன்ற தீவிரவாதக்‌ கும்பல்கள்‌ 


30 இஸ்ரவேல்‌ - பாலஸ்தீன பிரச்சனைகள்‌ 


நடத்தி வரும்‌ வன்முறை சம்பவங்களையும்‌ வைத்து நிதானித்து 
வெளிநாடுகளில்‌ சிதறி ஜீவிக்கும்‌ யூதர்கள்‌ இஸ்ரேல்‌ நாட்டில்‌ வந்து 
குடியேறத்‌ தயங்குகின்றனர்‌. சமீப காலத்தில்‌ ரஷ்ய நாட்டிலிருந்து 
யூதர்‌ வெளியேற அனுமதிக்கப்பட்ட பொழுது வெகு சொற்பப்‌ 
பேரே இஸ்ரேலுக்கு வந்தனர்‌. மிகுதியான பேர்‌ இங்கிலாந்துக்கும்‌, 
அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கும்‌ போய்க்‌ குடியேறினர்‌. 
என்றாலும்‌ ஆண்டவருடைய முன்னறிவிப்பின்படி (ஆமோஸ்‌ 9:9) 
““சல்லடையினால்‌ சலித்தரிக்கிறது போல்‌ இஸ்ரவேல்‌ வம்சத்தாரை 
எல்லா ஜாதிகளுக்குள்ளும்‌  சலித்தரிக்கும்படிக்கு “உலக 
சரித்திரத்தை மாற்றுவார்‌ என்பதை சீக்கிரத்தில்‌ எதிர்பார்க்கலாம்‌. 

தானியேல்‌ 9:37 ஆம்‌ வசனத்தின்படி அந்திக்‌ கிறிஸ்துவின்‌ 
ஏழு ஆண்டுகள்‌ அரசாட்சியின்‌ காலத்தில்‌ யூத ஜனங்களோடு 
உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்குச்‌ சில சலுகைகள்‌ 
கொடுப்பதனால்‌ யூத ஜனங்கள்‌ அவன்‌ தான்‌ வரப்போகும்‌ 
மேசியா என்று எண்ணுவார்கள்‌. அவனுடைய முதல்‌ மூன்றரை 
வருட அரசாட்சியில்‌ அல்லது அதற்கு சற்று முன்னமேயே 
எருசலேம்‌ தேவாலயம்‌ அதன்‌ ஸ்தானத்திலே கட்டப்பட்டிருக்கும்‌. 
ஆகவே இஸ்ரவேல்‌ நாட்டிலே சுபீட்சம்‌ ஏற்பட்டு விட்டதென்று 
எண்ணி வெளி நாடுகளில்‌ வசிக்கும்‌ யூதரில்‌ மிகுதியான பேர்‌ 
ஒருவேளை அந்த மூன்றரை ஆண்டுகளில்‌ இஸ்ரேல்‌ நாட்டுக்குள்‌ 
வந்து குடியேறலாம்‌. ஆனால்‌ அந்த மூன்றரை ஆண்டுகள்‌ 
முடியும்போது மேசியா என்று நம்பிய அந்த மனிதன்‌ பலியையும்‌ 
காணிக்கையையும்‌ ஒழியப்‌ பண்ணி தன்னையே வணங்கும்படி 
கண்டிப்புப்படுத்துவான்‌. (தானியேல்‌ 9:27). இதையே இயேசு கிறிஸ்து 
“பாழாக்கும்‌ அருவருப்பைக்‌ குறித்துத்‌ தானியேல்‌ தீர்க்கதரிசி 
சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன்‌ சிந்திக்கக்‌ கடவன்‌; அதை 
நீங்கள்‌ பரிசுத்த ஸ்தலத்தில்‌ நிற்கக்‌ காணும்போது யூதேயாவில்‌ 
இருக்கிறவர்கள்‌ மலைகளுக்கு ஒடிப்போகக்‌ கடவர்கள்‌...” (மத்தேயு 
24:15,16) என்று கூறினார்‌. 

யூதர்கள்‌ அவனை வணங்க மறுக்கும்போது, “உலகம்‌ 
உண்டானது முதல்‌ இதுவரைக்கும்‌ சம்பவித்திராததும்‌, இனி மேலும்‌ 
சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம்‌ அவர்களுக்கு உண்டா 
யிருக்கும்‌” (மத்தேயு 24:21) தேசத்தில்‌ இருக்கிற இரண்டு பங்கு 
மனுஷர்‌ சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள்‌ (சகரியா 13:8). 

இதற்குள்‌ அந்திக்‌ கிறிஸ்துவின்‌ பிந்திய மூன்றரை வருட 
அரசாட்சியும்‌ முடிந்து அந்திக்‌ கிறிஸ்துவும்‌ கள்ளத்‌ தீர்க்கதரிசியும்‌ 
கந்தகம்‌ எரியும்‌ அக்கினிக்‌ கடலிலே தள்ளப்படுவார்கள்‌. (வெளி. 
19:20). சாத்தானும்‌ மனுஷரை மோசம்‌ போக்காதிருக்கும்படிக்கு 
பாதாளத்திலேயே தள்ளி அடைக்கப்படுவான்‌ - (வெளி 20:1-2). 


எஸ்‌. தாயப்பன்‌ 31 


அப்பொழுது இயேசுவின்‌ ஆயிர வருட அரசாட்சி பூமியிலே 
துவங்கி பல துறைகளிலும்‌ சுபீட்சம்‌ ஏற்படும்‌ - (சகரியா 14:8, ஏசாயா 
30:28, ஏசாயா 35:1, ஏசாயா 60:12-14, மீகா. 4:3) ஆயிர வருட 
அரசாட்சியில்‌ இஸ்ரேல்‌ நாட்டில்‌ ஏற்பட்டிருக்கும்‌ முன்னேற்றத்தைப்‌ 
பார்த்து அமெரிக்கா, இங்கிலாந்து முதலிய நாடுகளில்‌ வசிக்கும்‌ 
யூத மக்களும்‌ இஸ்ரேல்‌ நாட்டில்‌ வந்து குடியேறுவார்கள்‌. 

கொள்கையளவில்‌ யூதர்களாக இஸ்ரேல்‌ நாட்டிற்கு அவர்கள்‌ 
வந்து சேர்ந்தாலும்‌, இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்‌ 
கொள்ளாதவர்களாகத்‌ தான்‌ வந்து சேருவார்கள்‌. அவர்களைப்‌ 
பார்த்து ஆண்டவர்‌ கூறுவது: சகரியா 12:10-12, 13-2 வரையிலும்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளைப்‌ பார்ப்போம்‌. 
சகரியா 12 

10) “நான்‌ தாவீது குடும்பத்தாரின்‌ மேலும்‌ எருசலேம்‌ 
குடிகளின்‌ மேலும்‌ கிருபையின்‌ ஆவியையும்‌ விண்ணப்பங்களின்‌ 
ஆவியையும்‌ ஊற்றுவேன்‌; அப்பொழுது அவர்கள்‌ தாங்கள்‌ குத்தின 
என்னை நோக்கிப்‌ பார்த்து, ஒருவன்‌ தன்‌ ஒரே பேறாவனுக்காகப்‌ 
புலம்புகிறது போல எனக்காகப்‌ புலம்பி, ஒருவன்‌ தன்‌ தலைச்சன்‌ 
பிள்ளைக்காகத்‌ துக்கிக்கிறது போல்‌ எனக்காக மனங்கசிந்து 
துக்கிப்பார்கள்‌. 

12) “தேசம்‌ புலம்பிக்‌ கொண்டிருக்கும்‌. ஒவ்வொரு வம்சமும்‌ 
தனித்தனியாகப்‌ புலம்பும்‌. தாவீது குடும்பத்தார்‌ தனியேயும்‌, 
அவர்கள்‌ ஸ்திரீகள்‌ தனியேயும்‌, நாத்தான்‌ குடும்பத்தார்‌ தனியேயும்‌, 
அவர்கள்‌ ஸ்திரீகள்‌ தனியேயும்‌...” 


13) (1 “அந்நாளிலே பாவத்தையும்‌ அழுக்கையும்‌ நீக்க, தாவீதின்‌ 
குடும்பத்தாருக்கும்‌ எருசலேமின்‌ குடிகளுக்கும்‌ திறக்கப்பட்ட ஒரு 
ஊற்று உண்டாயிருக்கும்‌. 

(2 “அந்நாளிலே நான்‌ விக்கிரகங்களின்‌ பேரும்‌ தேசத்தில்‌ 
இராதபடிக்கு அழிப்பேன்‌; அவைகள்‌ இனி நினைக்கப்படுவதில்லை, 
தரிசனம்‌ சொல்லுகிறவர்களையும்‌, அசுத்த ஆவியையும்‌ 
தேசத்திலிருந்து போய்‌ விடவும்‌ பண்ணுவேன்‌ என்று சேனைகளின்‌ 
கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌.” 

இயேசு கிறிஸ்துவின்‌ ஆயிரம்‌ வருட அரசாட்சியின்போது நாடு 
சமாதானமாய்‌ இருக்கிறது என்பதை அறிந்தாலும்‌ உலகம்‌ முழு 
வதிலும்‌ சிதறடிக்கப்பட்டு மீந்திருப்பவர்கள்‌ தெற்கத்தி காட்டாற்று 
வெள்ளம்‌ போல்‌ (சங்கீதம்‌ 126:4) திரள்‌ திரளாக இஸ்ரேல்‌ நாட்டுக்கு 
வந்து சேருவார்கள்‌. நாட்டில்‌ அவர்களுக்கு இடமிருக்காது; ஆகவே 
அவர்கள்‌ கீலேயாத்திலும்‌ (யோர்தானின்‌ மேற்குப்‌ பாகம்‌ - காத்‌, 
மனாசே கோத்திரத்துக்கு யோசுவா பிரித்துக்‌ கொடுத்த பாகம்‌) 
லீபனோவிலும்‌ குடியேறுவார்கள்‌ - (சகரியா 10:9-10). 


32 இஸ்ரவேல்‌ - பாலஸ்தீன பிரச்சனைகள்‌ 


சகரியா 10:9 

“நான்‌ அவர்களை ஜனங்களுக்குள்ளே இறைத்த பின்பும்‌ 
அவர்கள்‌ தூர தேசங்களிலே என்னை நினைத்து தங்கள்‌ 
பிள்ளைகளோடுங்‌ கூடப்‌ பிழைத்துத்‌ திரும்புவார்கள்‌.” 

10) “நான்‌ அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து திரும்பி 
வரப்‌ பண்ணி அவர்களை அசீரியாவிலிருந்து கூட்டிக்‌ 
கொண்டு, அவர்களை கீலேயாத்‌ தேசத்திற்கும்‌ லீபனோனுக்கும்‌ 
வரப்பண்ணுவேன்‌, அவர்களுக்கு இடம்‌ போதாமற்‌ போகும்‌.” 

ஆகவே அக்காலத்தில்‌ இப்பொழுது பாலஸ்தீனியர்‌ என்று 
கூறிக்‌ கொள்ளும்‌ ஜனங்கள்‌ தாவா பண்ணும்‌ மேற்குக்‌ கரைப்‌ 
பகுதியும்‌, யூதருக்குப்‌ போதாமல்‌, யோர்தான்‌ நாட்டில்‌ ஒரு 
பகுதியிலும்‌ லீபனோன்‌ நாட்டிலும்‌ குடியேறியிருப்பார்கள்‌. அதே 
விதமாக சகரியா 8:4-6 ஆம்‌ வசனங்களின்படி: 

“திரும்பவும்‌ எருசலேமின்‌ வீதிகளில்‌ முதிர்‌ வயதினாலே 
தங்கள்‌ கைகளில்‌ கோலைப்‌ பிடித்து நடக்கிற கிழவரும்‌ கிழவிகளும்‌ 
குடியிருப்பார்கள்‌. 

5) “நகரத்தின்‌ தெருக்களிலே விளையாடுகிற ஆண்‌ 
பிள்ளைகளும்‌, பெண்‌ பிள்ளைகளும்‌, அதின்‌ வீதிகளில்‌ 
நிறைந்திருக்கும்‌ என்று சேனைகளில்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌.” 

அக்காலத்தில்‌ எருசலேம்‌ நகரம்‌, ஐக்கிய நாடுகள்‌ சபையின்‌ 
தீர்மானப்படி ஒரு சர்வதேச நகரமாகவோ அல்லது இஸ்ரவேலுக்கும்‌ 
பாலஸ்தீனியர்களுக்கும்‌ பொதுவான நகரமாகவோ அல்லாமல்‌ 
யூதருக்குச்‌ சொந்தமான நகரமாயிருக்கும்‌. 
முன்னுரைப்பு: 

சகரியா 8:23 “அந்நாட்களில்‌ பலவித பாஷைக்காரர்களாகிய 
புற ஜாதியாரில்‌ பத்து மனுஷர்‌ ஒரு யூதனுடைய வஸ்திரத்‌ 
தொங்கலைப்‌ பிடித்துக்‌ கொண்டு, “தேவன்‌ உங்களோடே 
இருக்கிறார்‌ என்று கேள்விப்பட்டோம்‌. ஆகையால்‌ உங்களோடே 
கூடப்‌ போவோம்‌ என்று சொல்லி, அவனைப்‌ பற்றிக்‌ கொள்வார்கள்‌ 
என்று சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌.” 

கிறிஸ்துவின்‌ ஆயிர வருட அரசாட்சியின்‌ போது யூதர்‌ 
மனந்திரும்பி இயேசுவைத்‌ தங்கள்‌ மேசியாவாக ஏற்றுக்‌ கொண்டு 
ஜீவிக்கும்‌ பொழுது அவர்களில்‌ ஏற்பட்டிருக்கும்‌ மாற்றத்தைக்‌ கண்டு, 
அல்லது அவர்கள்‌ ஆண்டவரால்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதைக்‌ 
கண்டு புற ஜாதியார்‌ கடவுள்‌ அந்த ஜனங்களோடிருக்கிறார்‌ 
என்று உணர்ந்து அவர்களுக்குப்‌ பயந்து, பணிந்து அவர்களைப்‌ 
பின்பற்றி நடப்பார்கள்‌. சர்வ வல்ல தேவனாகிய கர்த்தராகிய 
இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்‌ கொள்பவர்கள்‌ 
அல்லது அவரால்‌ தெரிந்து கொண்டு அமைக்கப்பட்ட ஜனங்கள்‌ 
ஒருபோதும்‌ வெட்கப்பட்டுப்‌ போவதில்லை. @ 


